1846 திருப்போரூர்‌. முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


கடகரி யெட்டுஞ்‌ சென்னி கவிழ்த்துக்‌ 
கால்கள்‌ மடித்திடவெங் 
கடுவே கத்துட னோடிக்‌ குத்திக்‌ 
கதிர்செறி புஞ்சமெனப்‌ 


படமுடி தாழ எடுத்துத றிப்பர 
தத்தின்‌ நடித்திடுமோர்‌ 
பருமயில்‌ கடவும்‌ பவளக்‌ குன்றே 
பால சமுத்திரமே 
உடலுறு முயிர்கட்‌ கினிதரு ளமுதம்‌ 
உருட்டுக சிறுதேரே 
உமையொரு பாகற்‌ கருமைக்‌ குமரன்‌ 
உருட்டுக சிறுதேரே. 101 


திருப்போரூர்‌ முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ முற்றிற்று 


கவிராச பண்டாரத்தையா 1847 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
கவிராச பண்டாரத்தையா 


காப்பு 


வெள்ளைக்‌ கணபதியை வேய்ந்தசடி லப்பெருமான்‌ 
பிள்ளைக்‌ கணபதிதாள்‌ பெற்றுரைத்தேன்‌--வள்ளியுடன்‌ 
வந்தகந்தன்‌ காவி மலைபோல வாழவருள்‌ 

தந்தகந்தன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌. 


அவையடக்கம்‌ 


பிள்ளைத்‌ தமிழாம்‌ பெரியபசுஞ்‌ செந்தமிழை 
வெள்ளைத்‌ தமிழாய்‌ விளம்பினேன்‌--எள்ளுறுமென்‌ 
புன்மொழியைக்‌ காட்டிப்‌ புனிதத்‌ தமிழ்ப்புலவோர்‌ 
நன்மொழியை மேம்படுத்த நான்‌. 


1. காப்புப்பருவம்‌ 


திருமால்‌ 
சீரார்‌ கமலத்‌ திருஈன்ற 
தெய்வப்‌ பிடியுங்‌ குறக்கொடியுஞ்‌ 
சேரும்‌ பெருமாள்‌ வேற்பெருமாள்‌ 
செந்திற்‌ பெருமாள்‌ மயிற்பெருமாள்‌ 
காரார்‌ குடுமித்‌ திருமலையிற் 
கருணைப்‌ பெருமாள்‌ குகப்பெருமாள்‌ 


கந்தப்‌ பெருமாள்‌ முத்தொழிலுங்‌ 
காக்கும்‌ பெருமாள்‌ தனைக்காக்க 


1848 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


பார்‌ஆ யிழையைத்‌ திருமகளைப்‌ 
பாரப்‌ புயத்தில்‌ திருமார்பிற்‌ 
பதிக்கும்‌ பெருமாள்‌ வேயின்‌இசை 
பாடும்‌ பெருமாள்‌ பசும்பெருமாள்‌ 


ஆரா அமுதங்‌ கடைந்தமரர்க்‌ 
கருளும்‌ பெருமாள்‌ திகிரிசங்கம்‌ 
அணியும்‌ பெருமாள்‌ முதலைதடிந்‌ 
தானை காத்த பெருமாளே. 1 


சிவபெருமான்‌ 


வேறு 
வனநதி அறுகு சிறுபிறை இதழி 
வளர்சடை முடியின்‌ மீதினில்‌ சேர்த்திய 
வரதனை நடன பரதனை இமய 
மடமயில்‌ தழுவும்‌ வாமனைப்‌ பாற்கடல்‌ 
வரமுனி மதலை அழஅருள்‌ புரியும்‌ 
மழவிடை உடைய பாகனைக்‌ கார்க்கடு 
மணிமிட றொளிரும்‌ அமலனை நமனை 
வதைசெய்த சரண மாமலர்ச்‌ சேர்ப்பனை 
இனமுனி வரர்கள்‌ தவமுயல்‌ இடமு 
மினியபண்‌ மொழியும்‌ ஆரணக்‌ கூட்டமும்‌ 
இருநில வனிதை முலையணி தரளம்‌ 
எனவிழும்‌ அருவி நீர்‌உகத்‌ தூற்றிய 
இயல்பெறு வளமை பழமையும்‌ உடைய 
எழில்வரை எழிலி தோயுமுக்‌ கோட்டினில்‌ 
இலகிய பலவின்‌ நிழலமர்‌ கடவுள்‌ 
எழுதிய சபையில்‌ ஈசனைப்‌ போற்றுதும்‌ 


அனகனை எமது குலகுரு பரனை 

அருள்பெறும்‌ அமரர்‌ சேனையைக்‌ காத்துமுன்‌ 
அடையலர்‌ மனது படபட படென 

அடலயில்‌ நடவு வீரனைக்‌ கார்த்திகை 
அழகிய புளக களபமென்‌ முலையின்‌ 

அமுதுணும்‌ இளைய பாலனைத்‌ தீர்த்தனை 
அருமறை முடியில்‌ நடமிடு பரனை 

அறுமுக குகவி சாகனைத்‌ தேர்ப்பொலி 


கவிராச பண்டாரத்தையா 1849 


தினகரர்‌ ஒருபன்‌ னிருவரும்‌ ஒளிகள்‌ 
திகழ்‌உடு பதியும்‌ ஏகுதற்‌ கேக்குறு 
சிகரியின்‌ அழகு சினகர மருவு 
திருமதி ளெயிலின்‌ மேற்றிசைப்‌ பாற்படு 
தெரிவையர்‌ எழுபெண்‌ அரசியர்‌ தமது 
திருவருள்‌ புரியும்‌ வாவியிற்‌ பூத்திடு 
தினமொரு குவளை மலர்தனை உதவு 
திருமலை விசய வேலனைக்‌ காக்கவே. 


உமையம்மை 
வேறு 


நிறம்வ ளர்த்திடு நீலிசொற்‌ பாத்தரு 
நிமலி மட்டவிழ்‌ தாமரைத்‌ தாள்துணை 
நினைப வர்க்கருள்‌ கோமளக்‌ கோல்தொடி 
நிலைமை பெற்றிரு நாழிநெற்‌ சேர்த்துல 
கறம்வ ளர்த்தவள்‌ தூயபொற்‌ கோட்டிம 
அசல புத்திரி யாமளை கார்த்திகை 
அருளு டைக்குழல்‌ வாய்மொழிப்‌ பார்ப்பதி 
அடியி ணைப்புகழ்‌ தானெடுத்‌ தேத்துதும்‌ 
மறம்வ ளர்த்தநி சாசரச்‌ சீற்றர்கள்‌ 
வலிதொ லைத்தசு ரேசனைத்‌ தாக்கியோர்‌ 
மயில்ந டத்திய வீரனைச்‌ சூர்ப்பகை 
மறவ னைக்கதிர்‌ வேலனைத்‌ தேக்குறு 
திறம்வ ளர்த்தசி வாகமப்‌ பாற்கடல்‌ 
தனைம தித்ததி லேஎடுத்‌ தூற்றிய 
தெருள்‌ஒ முக்கமு தீசனுக்‌ கூட்டிய 
திரும லைக்குரு நாதனைக்‌ காக்கவே. 
உச்சிப்பிள்ளையார்‌ 
வேறு 
சுரரை வளைத்துத்‌ தலைமிசை குட்டித்‌ 
தொகைலோகக்‌ காப்பினர்‌ 


தொழிலை அடக்கிக்‌ கொடுமை செலுத்தித்‌ 
தொலையாமைத்‌ தேக்கொடு 


1850 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


செருவில்‌ எதிர்த்துப்‌ பொருத தயித்தியத்‌ 
திறலாளைப்‌ போர்ப்புரி 
திருமலை யுச்சிக்‌ கணபதி பற்பச்‌ 
சிறுதாளைப்‌ போற்றுதும்‌ 


அரவுபிடித்துச்‌ சடைஅணி கொற்றத்‌ 
தரனார்கண்‌ தீப்பொறி 
அறுவகை முற்றிச்‌ சரவண முற்றிட்‌ 
டடியாரைக்‌ காத்தொரு 


பிரணவ நுட்பப்‌ பொருளை விரித்துப்‌ 
பிரமாவைத்‌ தாக்கிய 
பிரச மலர்க்கண்‌ குவளை மலைக்குள்‌ 
பெருமாளைக்‌ காக்கவே. 


திருமகள்‌ 
வேறு 


இச்சைக்‌ கிசைந்த வரங்கொடுக்கும்‌ 
எங்கள்‌ குவளைத்‌ திருமலையை 
ஏத்தும்‌ அடியார்‌ வீட்டகத்தில்‌ 
எங்கோன்‌ மாமன்‌ மார்பகத்திற்‌ 


பச்சைப்‌ பசுந்தாள்‌ செங்கமலப்‌ 

பனிப்பூம்‌ பொகுட்டில்‌ குடியிருக்கும்‌ 
பவளத்‌ துருவத்‌ திருமடந்தை 

பாதத்‌ துணையைப்‌ பணிந்திடுவாம்‌ 


கொச்சைக்‌ குறவர்‌ குலச்சிறுமி 

குமரி குறத்தி பசுநிறத்தி 
கொங்கைக்‌ குவட்டிற்‌ குடைந்துமற்றக்‌ 
குவட்டுக்‌ கிரியைத்‌ தகர்த்துழக்குஞ்‌ 


செச்சைப்‌ புயபூ தரத்தழகன்‌ 
செழிக்கும்‌ திருச்சண்‌ முகத்தழகன்‌ 
செவ்வேல்‌ அழகன்‌ பண்பைநகர்ச்‌ 
செவ்வேள்‌ பனுவல்‌ தழைக்கவே. 


கவிராச பண்டாரத்தையா 


நாமகள்‌ 
உதரத்‌ திடையின்‌ உலகொடுக்கி 


உமிழ்ந்தோன்‌ இருவர்க்‌ கொருகொழுநன்‌ 


உந்தி மலரின்‌ வந்துதித்த 
ஒருநான்‌ முகத்தன்‌ திருமனையாள்‌ 
அதரச்‌ சிவப்பி குழல்விழிகள்‌ 
அழகு கறுப்பி உடலிடம்பூண்‌ 
ஆடைமுறுவல்‌ வெள்ளைநிறத்‌ 
தம்மை வாணி . பதம்பணிவாம்‌ 


மதுரக்‌ கவிதை மழைபொழியும்‌ 
வரத அருண கிரிமேகம்‌ 
வழங்குந்‌ தமிழ்மா ரியில்தோய்ந்து 
வளர்பன்‌ னிருபொன்‌ வரையின்மிசை 


கதிர்நித்‌ திலமும்‌ செம்மணியும்‌ 
கடம்பும்‌ குரவும்‌ வள்ளிகொங்கை 
களபப்‌ புழுகும்‌ கமழ்ந்திலகும்‌ . 
கந்தன்‌ கவிதை செழிக்கவே. 
பிரமதேவன்‌ 
படிஏழுலகும்‌ படைத்துயிர்க்கும்‌ 
பலவேறுருவம்‌ படைத்ததிலே 
பரிந்துமுகபே தமும்படைத்துப்‌ 
பாராய்பனுவ லாட்டியென்று 
பகர அதற்கு நிகராக 


முடியாவாணி அவன்படைத்த 
முகங்கள்தோறும்‌ இருந்திருந்து 
மொழியும்பேதங்‌ காட்டமின்னை 
முழுதுமகிழ்ந்து நாவில்வைத்த 
முளரிப்பிரமன்‌ சரண்பணிவாம்‌; 
வடியாக்கடலைச்‌ சிறைபுரிந்து 
மழலைச்சீதை சிறைமீட்ட 
மாயன்மருகன்‌ வச்சிரத்தால்‌ 
மலையின்சிறையைத்‌ தடிந்தவிண்ணோன்‌ 
மதலைசிறையைத்‌ தீர்த்தசுரக்‌ 


1852 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


கொடியோனுடற்கே நான்குசிறை 
கொடுத்துநடத்திக்‌ கொடியுயர்த்த 
குமரக்கடவுள்‌ திருமலையில்‌ 
குடிகொண்டிருந்து விளையாடுங்‌ 
குரிசில்பனுவல்‌ தழைக்கவே. 


காளி 
வேறு 


பண்அம்‌ பணத்திதிரி கலிகெள மாரியொரு 
பாலைக்‌ கிழத்திநீலி 
பச்சைப்‌ பசுங்கமாரி கொற்றப்‌ பெரும்படைப்‌ 
பசாசுவே தாளம்‌ உடையாள்‌ 


கண்ணன்‌ திருத்துணைவி கைச்சக்‌ கரக்கெளரி 
கல்வா கனக்கபாலி 
கதிகொடுத்‌ தாளும்‌என்‌ திருமலைக்‌ காளிசெங் 
கமலசர ணம்பணிகுவாம்‌ 


வண்ணம்‌ கறுத்ததிரு மேனியொரு பாதியின்‌ 
வடிவக்‌ கருங்கடலின்நீர்‌ 
மட்டுமிஞ்‌ சிப்பெருகி அப்புறச்‌ செம்மையில்‌ 
வழிந்தொழுகும்‌ வாறிதெனவே 


கண்ணுந்‌ திருக்கந்த ரத்தில்விடம்‌ வைத்தருளும்‌ 
நகர்‌ ஈசர்‌ மார்பிலணியும்‌ 

நாமவெள்‌ ளைப்பொடிப்‌ புழுதிஆ டுங்குமர 
நாயகன்‌ கவிபெருகவே. 


வள்ளிதேவயானை, கன்னிமார்‌, சத்தமாதர்கள்‌ 
வேறு 


தருவிற்‌ கிறையும்‌ குறவர்களும்‌ 
தவளக்‌ களிறும்‌ செம்மானும்‌ 
தலைமை பெறவந்‌ துதித்தருளுந் 
தாய்மார்‌ இருவர்‌ சரண்போற்றி 


கவிராச பண்டாரத்தையா 


மருவிட்‌ டொழுகும்‌ பைங்காவி 
வாவிக்‌ கரையின்‌ மேவுகன்னி 
மார்கள்‌எழுவர்‌ சத்தகுல 
மாதர்‌ இவர்கள்‌ சரண்பணிவாம்‌ 


துருவைப்‌ பரியிப்‌ பேரடலைத்‌ 
துணைவன்‌ கரத்தால்‌ துடைத்தேறின்‌ 
ரைத்‌ துடைத்தங்‌ கவன்செனனத்‌ 
துயரைத்‌ துடைத்துச்‌ சொல்‌அவுணர்‌ 


கருவைத்‌ துடைத்தோர்‌ அயிராணி 
கண்ணீர்‌ துடைத்து மெய்யடியார்‌ 
கவலை துடைத்த திருமலையிற் 
கந்தன்‌ கவிதை விளங்கவே. 9 


வீரபத்திரர்‌, வயிரவர்‌, சாஸ்தா, அட்டவசுக்கள்‌, 
ஏகாதச ருத்திரர்‌, அசுவினி தேவதைகள்‌, சந்திரன்‌, 
ஆதித்தர்‌, பதினெண்கணம்‌, சப்தரிஷிகள்‌ 


வேறு 


வட்ட நிலத்தொ டடுக்குல கத்துள 
வஞ்சம்‌ ஒழிந்திடவே 
மலைதக ரும்படி மயில்நட வுஞ்சிறு 
மதலையை எந்தையையே 
சிட்டர்கள்‌ உத்தம பத்தி மிகுத்திடு 
சிந்தை மகிழ்ந்திடவே 
திருமலை யின்குவ டதனில்‌ உறைந்தருள்‌ 
சிவசுத கந்தனையே 


துட்டன்‌ மகத்தை உழக்கிய விக்ரம 
தும்மி நிரம்பியசீர்‌ 
தொலைவறு திண்திறல்‌ வயிரவர்‌ இம்பர்கள்‌ 
தொழுமணி கண்டனுமே 
அட்ட வசுக்கள்‌ உருத்திரர்‌ மருத்துவர்‌ 
அம்புலி செங்கதிரோன்‌ 
அருள்பதி னெண்கண முனிவர்‌ புரந்தரன்‌ 


அமரர்‌ புரந்திடவே. 10 


1853 


1854 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


2. செங்கீரைப்பருவம்‌ 


மனத்தினில்‌ நினைத்துருகும்‌ உத்தமர்‌ உளத்தின்மிசை 
மங்காத வேதமுடிமேல்‌ 
மயிற்பரி திருப்பொலி புறத்தென தகத்தினொடு 
வன்போரின்‌ மேடமிசையே 


புனற்சடை முடிக்கடவுள்‌ அற்புத மடிக்குள்‌உமை 
பொங்கார மார்புதனில்நீ 
பொருப்பினை முதற்சிறை அறுத்தவிச 
யத்தினொடு 
பொன்றாத தேவர்தலைமேல்‌ 


அனத்தினை உயர்த்தவன்‌ முடித்தலை யினிற்சுரர்கள்‌ 
அன்பான வாறுதலைமேல்‌ 
அனிச்சமும்‌ உருத்திய பதச்சிறு குறச்சிறுமி 
அம்பாகு நீலவிழியாள்‌ 


தினைக்கதிர்‌ வளத்திலும்‌ மலர்ச்சரணம்‌ வைத்தகுக 
செங்கீரை ஆடியருளே 
திருக்கிளரும்‌ உற்பல மலர்த்திரு மலைக்குமர 
செங்கீரை ஆடியருளே. 11 


கூராடும்‌ வேல்விழிகள்‌ குழையில்‌ ஆடக்குழைகள்‌ 
கொண்டாடு தோளில்‌ஆடக்‌ 
குறுவியர்வு திருநுதற்‌ சிலையில்‌ ஆடச்சுட்டி 
கூடத்து வண்டாடவே 


வாராடு பொன்மார்பின்‌ மாலைஆ டத்தரள 
மாலையொடு சேலைஆட. 
மலராடு செங்கைதனில்‌ வெள்வளைகள்‌ ஆடநின்‌ 
மனதுநின்‌ றூசல்‌ஆடத்‌ 


தாராடு மைக்குழல்‌ சரிந்தாட வல்லிஇடை 
தள்ளாட நகையாடியே 
தளிராடு கற்பகச்‌ சோலையிற்‌ பந்தாடு 
தனியானை முலையானைமேற்‌ 


கவிராச பண்டாரத்தையா 1855 


சீராடு மான்மதச்‌ சேறாடும்‌ ஒருகளிறு 
செங்கீரை ஆடியருளே 
திருக்கிளரும்‌: உற்பல மலர்த்திரு மலைக்குமர 
செங்கீரை ஆடியருளே. 12 


மங்காத கற்பகக்‌ காவினில்‌ செந்தினையின்‌ 
வனசர மிசைப்பிறந்து 
வண்மைச்‌ செழுஞ்சர வணப்பொய்கை நதிசரமும்‌ 
வாழவே தவமுயன்று 


பொங்கார முங்குரவும்‌ நீபமுஞ்‌ செச்சையும்‌ 
பூங்குவளை யும்கோடலும்‌ 
பூத்துப்‌ பொலிந்தழகு வாய்த்திலகு பன்னிரு 
புயக்கிரி சரத்தைமேவுங்‌ 


கொங்கார்‌ கதுப்பிளங்‌ குஞ்சரியும்‌ மஞ்சரிக்‌ 
கோதைக்‌ குறப்பிடியுமே 
குணபேத மில்லா திடத்தினும்‌ வலத்தினுங்‌ 
கூடப்‌ பிணைக்கநடுவோர்‌ 


சிங்கார வச்சிரத்‌ தூண்போல்‌ இருப்பவன்‌ 
செங்கீரை ஆடியருளே 
திருக்கிளரும்‌ உற்பல மலர்த்திரு மலைக்குமர 
செங்கீரை ஆடியருளே. 13 


கொந்துகமழ்‌ சரவணப்‌ பொய்கையின்‌ மருங்கில்‌ இரு 
கோட்டொருவெள்‌ ஏற்றிலேறிக்‌ 
கூர்மழுக்‌ கையனும்‌ தையலும்‌ திருவுளங்‌ 
கூடக்‌ கசிந்துருகியே 


வந்துமக வாறுருவும்‌ ஓருருவம்‌ ஆகவே 
மங்கைபார்ப்‌ பதிஎடுத்து 
மடியில்வைத்‌ துச்சியின்‌ முகந்துபுற நீவிமணி 
வாய்தோறும்‌ முத்தமிட்டே 


இந்துமுக மண்டலத்‌ துமைமங்கை கொங்கையின்‌ 
இழிந்தொழுகு பாலைவள்ளத்‌ 
தேந்திக்‌ கொடுக்கக்‌ குடிக்கும்‌அப்‌ போதுபனி 
ரண்டுகடை வாயின்வழியே 


1856 


திருமலை -முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


சிந்திவழி கின்றதென முத்தணியு மார்பனே 
செங்கீரை ஆடியருளே 
திருக்கிளரும்‌ உற்பல மலர்த்திரு மலைக்குமர 


செங்கீரை ஆடியருளே. 14 


கால்பெயர்த்‌ தசைநடைக்‌ கொண்டுநளி னத்திலை 
கறித்துக்‌ குதட்டுமேதி 
கன்றுக்‌ கிரங்கிக்‌ கனைத்துநீர்‌ விட்டுமுற்‌ 
கால்வாரி நின்றுமுலையின்‌ 


பாலுகுத்‌ திடஅது பரந்தோடி முப்பழப்‌ 
பங்கச்‌ செழுங்கழனியிற்‌ 
பாய்ந்தொழுக அதனிடை கிடந்து சேறாடும்‌ 
பருங்கரும்‌ பகடுடூட்டிச்‌ 
சாலடித்‌ துழும்‌உழவர்‌ மார்பினில்‌ தோளினில்‌ 
தலைதொறும்‌ முகங்கடோறும்‌ 
தளிரடிப்‌ பிடிநடைச்‌ சாதிக்‌ கடைசியர்கள்‌ 
தங்கள்நய னங்கள்போலச்‌ 


சேல்குதிக்‌ குந்திருப்‌ பண்பைநக ராதிபதி 
செங்கீரை ஆடியருளே 
திருக்கிளரும்‌ உற்பல மலர்த்திரு மலைக்குமர 
செங்கீரை ஆடியருளே. 15 
வேறு 
இனமுனி வரர்கள்‌ குருமுனி குருபரன்‌ 
என்றே கொண்டாடும்‌ 
இவைஅவ ரொடுபொரு பகைநிசி சரர்பதி 
எங்கே என்றேகி 
மனவலி புயவலி படைவலி தவவலி 
மஞ்சா ருஞ்சூரன்‌ 
மதலைகள்‌ துணைவர்கள்‌ கிளையுடன்‌ அவனுடல்‌ 
வன்பா ரம்தீர 
நனைமலர்‌ சிதறியும்‌ அரிஅயன்‌ முதலினர்‌ 
நண்போ டும்பாட 
நகைமணி வளையணி கரதல வயிறொடு 
நம்பா சங்க்ராமா 


கவிராச பண்டாரத்தையா 1857 


தினகரர்‌ விழியையும்‌ அருள்செயும்‌ ஒருமணி 
செங்கோ செங்கீரை 


திருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை. 16 


பசைஅறு நெஞ்சுடை அவுணர்‌ பெரும்படை 
பஞ்சாய்‌ நொந்தேழு 
பரவையின்‌ மிசைபுக அலைகெட வடகிரி 
பந்தாய்‌ நின்றாட 


விசையின்‌ நொறுங்கிய திகிரி நெடுங்கிரி 
விண்டே செந்தூளாய்‌ 
விடவிட அரவொடு கமடமு மசைவுற 
வெந்தீ யும்காலும்‌ 


இசைபெறு மண்புனல்‌ வெளியுடன்‌ ஐந்தெனும்‌ 
எண்பூ தம்சோர 
இமையவர்‌ முனிவர்கள்‌ துயரொடு மகிழஇ 
ரண்டோ டொன்றேழு 


திசைசுழ லும்படி மயில்நட வும்பதி 
செங்கோ செங்கீரை 
திருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை. 17 


கொந்து கமழ்ந்திடு குஞ்சியு மூவிரு 
குலமணி மெளலிகளும்‌ 
கோக நகங்களொர்‌ ஆறு மலர்ந்தன 
குளிருந்‌ திருமுகமுஞ்‌ 
சந்த மணங்கமழ்‌ கந்தர மும்கிரி 
தண்டிய திண்புயமும்‌ 
தனிஅயி லும்கர தலமும்‌ இலங்கிய 
சந்துறு தடமார்பும்‌ 


தொந்தி தருஞ்சிறு பண்டியும்‌ மேலணி 
சுந்தர அரைஞாணும்‌ 
துகிலும்‌ பரிபுர பதமும்‌ கொடுதுயர்‌ 
தொலையும்‌ படிஅடியார்‌ 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


சிந்தையின்‌ நின்று நடம்புரி யுங்குக 
செங்கோ செங்கீரை 


திருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை. 


மகரக்‌ கடலிற்‌ கடுவிட முண்டவன்‌ 
வளையா வலியாலு 
மாயக்‌ காலுக்‌ குடைபட்‌ டுருளா 
மணிமுடி பெறலாலும்‌ 


நிகரொப்‌ புவமை இலாத சுதந்தர 
நீவிளை யாடியநாள்‌ 
நெரிபட்‌ டடிபட்‌ டுன்னால்‌ நிலைகுலை 
யாதுவி ளங்கியதால்‌ 


தகரக்‌ கருமைக்‌ கோதை௮ ரம்பையர்‌ 
தயவுறு கொழுநருடன்‌ 
தடவட வரையினும்‌ இவைபெரி தெனவே 
தங்கி இருந்தேகுஞ்‌ 


சிகரிப்‌ பண்பைத்‌ திருநக ரதிபதி 
செங்கோ செங்கீரை 


திருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை. 


காயொடு பூவொடு கனிஉறு மாவு, 
கண்டம்‌இ ரண்டாகக்‌ 
கண்டகர்‌ நெஞ்சம்‌ உலைந்துகு லைந்து 
கலங்கி மலங்கிஅழப்‌ 


பேயொடு காளி நடஞ்செய உம்பர்‌ 
பிழைத்தோம்‌ என்றாடப்‌ 
பேருல குய்ந்து சராசர கோடி 
பிராணி தழைத்தாடத்‌ 


தாயொடு தமரும்‌ இலாத அதீதன்‌ 
தழல்விழி வழிதோன்றித்‌ 
தண்டிய அண்டம்‌ நிரம்பிய காலின்‌ 
தலைஒரு வாகனமாய்த்‌ 


18 


19 


கவிராச பண்டாரத்தையா 


தீயொடு நீரொடும்‌ வரும்‌இடி ஏறே 
செங்கோ செங்கீரை 
திருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை. 


3. தாலப்பருவம்‌ 
பண்டைக்‌ கொடிய தீவினையும்‌ 
பழிக்குங்‌ குலமும்‌ நானெனும்‌ஓர்‌ 
பகையும்‌ தீர்ந்திட்‌ டிம்மையிலே 
பரிந்து மனது குழைந்துருகுந்‌ 
தொண்டைத்‌ தொகையி னுடன்கூடித்‌ 
தொனிக்க இனிக்குந்‌ திருப்புகழைச்‌ 
சொல்லித்‌ துதிக்க நல்‌இயலாந்‌ 
தொலையா வாழ்வு கொடுத்தருளி 


அண்டத்‌ திறைவன்‌ பொன்முடிக்கும்‌ 
அமலக்‌ கமலன்‌ மணிமுடிக்கும்‌ 
அமரர்‌ முனிவர்‌ தலைகளுக்கும்‌ 
அணியப்‌ பணியக்‌ கிடையாத 
தண்டைப்‌ பதத்தை எனக்களித்த 
தலைவா தாலேர தாலேலோ 
தாமக்‌ குவளைத்‌ திருமலைவித்‌ 
த௲கனே தாலோ தாலேலோ. 


மையற் குறவர்‌ குறத்தியர்கண்‌ 
மருளு மடம்போய்த்‌ தெருளெய்த 
மான்கள்‌ பசியும்‌ மனப்பயமும்‌ 
மறந்து சுரந்த மடிப்பாலைப்‌ 
பையப்‌ பதுங்கும்‌ புலிப்பிணவின்‌ 
பறழுக்‌ கருத்திக்‌ கொலைமறந்த 
பாரப்‌ புலிதன்‌ முலைப்பாலைப்‌ 
பன்றிக்‌ குருளைக்‌ கினிதூட்டக்‌ 
கையில்‌ கவணில்‌ பதித்தமணிக்‌ 
கல்லும்‌ உருகக்‌ கிளிகள்தினை 


கவரா திருந்து கசிந்துருகக்‌ 
கனிவாய்‌ ஆலோ லம்புகலும்‌ 


18509 


20 


21 


1860 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ .தமிழ்‌ 


தையற்‌ குறத்தி மனம்‌ உருக்குஞ்‌ 
சமர்த்தா தாலோ தாலேலோ 
தாமக்‌ குவளைத்‌ திருமலைவித்‌ 
தகனே தாலோ தாலேலோ. 


நீடுங்‌ கருணைத்‌ திருவருளால்‌ 
நீது தனுப்ப விடைவாங்கி 
நெடிய கடலைக்‌ கடந்திலங்கை 
நீரில்‌ அழுந்தக்‌ குதித்தவுணர்‌ 
கூடும்‌ பதிம கேந்திரத்தின்‌ 
குணபால்‌ காக்குங்‌ கயமுகனைக்‌ 
கொன்று சயந்தன்‌ சிறைச்சாலை 
குறுகிக்‌ குகஉன்‌ வரவுரைத்துச்‌ 
சூடு மகுடச்‌ சூரன்முன்போய்த்‌ 


தூது பகரச்‌ சூரன்‌ எதிர்‌ 
சொல்லிச்‌ சீற வல்லையிலோச்‌ 


சுடர்க்கோ புரத்தால்‌ அயன்கொலுவைச்‌ 


சாடும்‌ வீர வாகுதுணைத்‌ 
தமையா தாலோ தாலேலோ 
தாமக்‌ குவளைத்‌ திருமலைவித்‌ 
தகனே தாலோ தாலேலோ. 


செப்பா மோனப்‌ பரமசுகச்‌ 
செங்கைக்‌ கருநெல்‌ லியங்கனியே 


திருக்கார்த்‌ திகைபார்ப்‌ பதிமுலைப்பால்‌ 


தேக்கும்‌ ஒருசெம்‌ பெ ஈற்குடமே 


கொப்பார்‌ குழைச்சி குறத்திகொங்கைக்‌ 
குவட்டில்‌ அணியுஞ்‌ செம்மணியே 
குளிருஞ்‌ செழுங்கங்‌ கையில்பிறந்த 
கோமே தகமே கூர்வடிவேல்‌ 


அப்பா அரசே உமைமடந்தைக்‌ 
கருமைக்‌ குருந்தே கண்மணியே 
அமரர்‌ விருந்தே யுலகினுயிர்‌ 
அனைத்தும்‌ புரக்கும்‌ அருமருந்தே 


22 


23 


கவிராச பண்டாரத்தையா 


தப்பா விரதப்‌ பெருமான்சந்‌ 
ததியே தாலோ தாலேலோ 
தாமக்‌ குவளைத்‌ திருமலைவித்‌ 
தகனே தாலோ தாலேலோ. 


கன்னங்‌ கரிய மால்‌ இடத்தே 
கலந்து விளங்குந்‌ தாணுவின்மேல்‌ 
கண்ணில்‌ உதித்தோர்‌ ஆறுருவாய்க்‌ 
கால்மே லேறிக்‌ குளம்புகுந்து 


மன்னும்‌ உயிருக்‌ குயிராகி 
வடிவொன்‌ றாகிப்‌ பலமுகமாய்‌ 
வளர வயலுஞ்‌ சோலையினும்‌ 
வாவிதோறும்‌ விளையாடி 


அன்னம்‌ இருபால்‌ இருக்கஇசைந்‌ 
தார்க்கும்‌ வேலை நடத்திமகிழ்ந்‌ 
தன்பு புரிந்து பரிந்துபுரிந்‌ 
தடுத்தோர்‌ பரவச்‌ சூர்தடிந்துன்‌ 


தன்னைப்‌ பொருவும்‌ அனுமநதித்‌ 
தலைவா தாலே தாலேலோ 

தாமக்‌ குவளைத்‌ திருமலைவித்‌ 
தகனே தாலோ தாலேலோ. 


குமரன்‌ சரணம்‌ சரணமென்று 
கூறிச்‌ சுரர்கள்‌ சரண்புகுதக்‌ 
கொடியோர்‌ மனத்தில்‌ பயம்புகுதக்‌ 
கொலையும்‌ களவும்‌ கெடிபுகுத 


அமரர்‌ உலகம்‌ குடிபுகுத 
அவுணர்‌ பதியில்‌ எரிபுகுத 
அடையார்‌ உயிர்கள்‌ சொர்க்கமுடன்‌ 
அழல்வாய்‌ நரகம்‌ போய்ப்புகுதத்‌ 
துமிர்த அலையா ழியில்‌அவுணர்‌ 
சோரிக்‌ கடல்போய்ச்‌ சுரந்துபுகத்‌ 
துங்க வீர வாகுசொன்ன 


சொல்லுப்‌ புகுதாச்‌ சூரன்நெஞ்சில்‌ 


1861 


24 


25 


1862 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


சமர வடிவேல்‌ புகளறிந்த 
சதுரா தாலோ தாலேலோ 
தாமக்‌ குவளைத்‌ திருமலைவித்‌ 
தகனே தாலோ தாலேலோ. 


வேறு 


மதமலை துணைவா குறமகள்‌. கணவா 
வானோர்‌ கோமானே 


மலைமகள்‌ புதல்வா அறுமுக முதல்வா 


வாகா மேகாரா 


பதபரி புரனே முகவசி கரனே 
பாலா சீராளா 


படைபொர அசையா ரணமுக விசையா 


பாராள்‌ சூரேறே 


சிதமுறு குழகா அதிசய அழகா 
தேனே பாலாறே 
சிவகுல திலகா அவகுல கலகா 
தேவே சேயோனே 


சதமகன்‌ மருகா திருமலை முருகா 
தாலோ தாலேலோ 
தமிழறி புலவா தனிஅயில்‌ வலவா 
தாலோ தாலேலோ. 


வேறு 


இந்து நெடுஞ்சிலை சந்திர திலகம்‌ 
இரண்டும்‌ உரிஞ்சிடவே 


இந்துவொ டுஞ்சிறு தென்றல்‌ வருந்தொறும்‌ 


இளகி நறுஞ்சேறாய்க்‌ 


கொந்து கமழ்ந்து வழிந்ததை ஆவின்‌ 
குழுவிடும்‌ எருவெனவே 


கூடைகள்‌ தோறும்‌ எயிற்றியர்‌ வாரிக்‌ 


குடில்மெழு கக்குறவர்‌ 


26 


27 


சுவிராச பண்டாரத்தையா 


செந்தினை யோடு கருந்தினை அள்ளிச்‌ 
சிதறு புனங்கள்தொறுஞ்‌ 
செல்‌உகு நீரான்‌ ஐவனம்‌ விளையுஞ்‌ 
செய்தொறும்‌ உரம்‌ இடவே 


சந்த மணங்கமழ்‌ திருமலை முருகா 
தாலோ தாலேலோ 
தமிழறி புலவா தனிஅயில்‌ வலவா 
தாலோ தாலேலோ. 


தொண்டர்‌ தொழுந்தொறும்‌ இன்ப மிகுந்துதி 


சொல்லிய நல்‌ஒலியும்‌ 
தும்புரு நாரதர்‌ இங்கித வீணை 
கிடும்‌ ஏழிசையும்‌ 


அண்டர்‌ அரம்பையர்‌ மங்கல கீதம்‌ 
அறைந்திடு துழனிகளும்‌ 

அந்தர துந்துமி யும்குட முழவும்‌ 
அதிர்ந்திடும்‌ ஒதைகளும்‌ 


மண்டிய வன்புடை முனிவர்‌ சிவாகம 
வகையும்‌ சதுமறையும்‌ 
வாய்க்கும்‌ புலவர்‌ செவிக்கும்‌ இனிக்க 
வடித்த திருப்புகழின்‌ 


தண்டமி ழின்தொனி தருதிரு மலையா 
தாலோ தாலேலோ 

தமிழறி புலவா தனிஅயில்‌ வலவா 
தாலோ தாலேலோ. 


கங்குலும்‌ மங்குலும்‌ ஒருரு வாகிக்‌ 
கானில்‌ நடந்ததெனுங் 
காட்டெரு மைக்குலம்‌ வேட்டுவ ரேனல்‌ 
கதிரை மிகப்பருகிக்‌ 


கொங்கவிழ்‌ குவளை நறுஞ்சுனை நீர்கள்‌ 
குடித்து மதர்ப்புடனே 
குகரக்‌ குடுமி முழைக்குள்‌ விடுத்த 
குழக்கன்‌ றைத்தேடிச்‌ 


1863 


28 


29 


1864 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
விகட அற்ப படட ப ட ட ட அடு ம்பிப்‌ முழுத்‌ பிராளைல்‌ இம்ம 


செங்கண்‌ மருண்டு கனைப்ப முலைப்பால்‌ 
சிந்தி வழிந்தோடிச்‌ 
சேரந னைந்து வெளுப்புற லாலும்‌ 
தெய்விக நீராலும்‌ 


சங்கரன்‌ மலைநிக ருந்திரு மலையா 
தாலோ தாலேலோ 
தமிழறி புலவா தனிஅயில்‌ வலவா 
தாலோ தாலேலோ. 30 
4. சப்பாணிப்பருவம்‌ 
அடித்துணை நினைப்பவர்‌ மனத்திருள்‌ விளக்க 
அனற்பூ டுதித்தசுடரே 
அகத்தினின்‌ மிகக்கிருபை செனித்தருள்‌ கொடுக்குமயில்‌ 
அப்பா இனிக்கும்‌ அமுதே 


தொடிக்கைகள்‌ சிவக்கம ழலைக்குரல்‌ பிறக்கநிறை 
சொற்பாக முற்றபுலவோர்‌ 
துதித்திடு புயக்கிரி துளக்குற இதழ்க்குலவு 
துப்பூடு முத்தொளிரவே 


மடப்பிடி நடைத்துடி இடைக்குட முலைக்குமரி 
மட்டூறி நெய்த்தகுழலாள்‌ 
மதித்திரு முகத்தினள்‌ குறச்சிறுமி மிக்கவடி 
வப்பாவை மைக்கண்‌ எனவே 


தடத்தினில்‌ முளைத்தகுவ ளைத்திரும லைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கிரி பொடிப்பட அயிற்படை விதிர்த்தகுக 
சப்பாணி கொட்டியருளே. 31 
வேய்தொறும்‌ எயிற்றியர்கள்‌ தொட்டில்கட்‌ டிச்சிகியின்‌ 
மென்பீலி யுள்விரித்து 
வெம்முலை அருத்திவாய்‌ முத்தாடி மதலைகளை 
மெல்ல அதன்‌ மேல்வளர்த்தி 
நேயமுறு கொழுநருடன்‌ மலைவிட்‌ டிறங்கிவளர்‌ 
நீள்சோலை யில்புணர்ந்து 
நினைவழிய உடைகுலைய மனதுபர வசம்‌உருகி 
நித்திரை தெளிந்துவரும்முன்‌ 


கவிராச பண்டாரத்தையா 1865 


தூயபூ ரணமதி தவழ்ந்தேறி ஏறியத்‌ 

தொட்டிலின்‌ கிட்டஅணுகித்‌ 
துண்ணென விழித்துக்‌ குறச்சிறார்‌ மழலைமொழி 

சொல்லிவிம்‌ மிப்பொருமியே 


தாய்முகம்‌ எனக்கண்டு மகிழ்திரு மலைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கரி பொடிப்பட அயிற்படை விதிர்த்தகுக 
சப்பாணி கொட்டியருளே. 32 


இருநில வரம்பையொரு குடைதனில்‌ அமைத்தர 
சியைந்திடு பெருஞ்செல்வமும்‌ 
இயலாதி முத்தமிழ்ச்‌ செஞ்சொல்முத லானபதி 
னெட்டுவகை யில்பாடவும்‌ 


மருமலர்‌ உகுத்துலவை குலவுதரு விற்சசிதன்‌ 
வனமுலை திளைத்த மார்பும்‌ 
வாலமா மதிசூடி பாலலோ சனம்‌உறா 
மன்மதன்‌ விரும்பும்‌ அழகும்‌ 


அருமறை விரித்துரைசெய்‌ சதுமுகமும்‌ வெற்றிபுனை 
ஐம்படை தரித்தகரமும்‌ 
அம்புயக்‌ கண்களும்‌ பரமபத முத்தியுடன்‌ 
அத்தனையும்‌ அன்பர்‌ பெறவே 


தருபனிரு கட்கருணை புரிதிரு மலைக்குமர' 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கிரி பொடிப்பட வயிற்படை விதிர்த்தகுக 
சப்பாணி கொட்டியருளே. 33 


வண்டுமொய்த்‌ திலகுவெண்‌ கேதகைப்‌ பூவினை 
மடப்பெடைக்‌ குருகிதெனவே 

வண்மைப்‌ பெருஞ்சேவ லங்குருகு கண்டிரு 
மணிச்சிறகி னால்‌அணைத்துக்‌ 


கொண்டுதுயி லப்பேடு பார்த்துப்‌ பதைத்துக்‌ 
கொதித்துக்‌ கொதித்துவிம்மிக்‌ 
கோபமுற்‌ றங்கங்‌ குழைந்தேகி உம்பர்தங்‌ 
குளிர்பொதும்‌ பரின்‌ஒதுங்க 


1866 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


அண்டருல கத்துள அரம்பையரும்‌ ஆடவரும்‌ 
அதிசயம்‌ இதென்றுகாண 
அச்சேவல்‌ பின்தொடர்ந்‌ தோடியூ டற்குறைகள்‌ 
அகலப்‌ புணர்ந்து . மீளுந்‌ 
தண்டலைப்‌ பண்பைப்‌ பதித்திரு மலைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கிரி . பொடிப்பட வயிற்படை விதிர்த்தகுக 
சப்பாணி கொட்டியருளே. 


கந்தமிகு முண்டகக்‌ கண்ணனும்‌ கருணைஎண்‌ 
கண்ணனும்‌ உடற்கண்ணனும்‌ 
கதிதனை வழங்குமுன்‌ திருமுன்பு வந்துசெங்‌ 
கதிர்வேல்‌ புகழ்ந்திரந்து 
சுந்தரக்‌ குங்குமக்‌ கொங்கைஒரு மங்கைநஞ்‌ 
சுதையைவேட்‌ டருளுகெனவே 
சுடர்முடி துளக்கிவெகு மகிழ்வுடன்‌ நகைத்தருள்‌ 
சுரந்துள மிசைந்துமறுநாள்‌ 
அந்தரத்‌ தமரர்முசு குந்தன்முதல்‌ இம்பர்கள்‌ 
அருந்தவர்‌ பெருந்திசையினோர்‌ 
அணிமணக்‌ கோலத்தின்‌ அதிசயம்‌ கண்டுய்ய 
அப்பரங்‌ குன்றின்மிசையே 


தந்தியை மணந்தகுவ ளைத்திரு மலைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கிரி பொடிப்பட வயிற்படை விதிர்த்தகுக 
சப்பாணி கொட்டியருளே. 
வேறு 
வம்பொன்றுஞ்‌ சந்தொடு குரவு 
மணத்த புயக்காரா 
மஞ்சும்துஞ்‌ சுங்குல கிரியை 
மடித்த வயிற்காரா 
அம்பஞ்சுங்‌ கண்பெறு குறமகள்‌ 
அத்தி நயக்காரா 
அன்பும்பண்‌ புங்கொடு தொழும்‌அடி 
யர்க்கெளி மைக்காரா 


34 


35 


கவிராச பண்டாரத்தையா 1867 


செம்பைம்பொன்‌ தந்திடு மொழிதிகழ்‌ 
சித்ர மயிற்காரா 
செம்பொன்கொளு சுந்திரு மலைவளர்‌ 
செக்கர்‌ நிறக்காரா 


கும்பன்கண்‌ டின்புறு குருபர 
காட்டுக சப்பாணி 
குனறைங்குந்‌ தங்குஞ்‌ சிவசுத 
கொட்டுக சப்பாணி. 36 
வேறு 
துட்ட அரக்கர்கள்‌ பட்ட பிணக்குவை 
சுற்றுக டற்பூமி 
தொக்கு மறைக்கவி ழிக்கன லைக்கொடு 
சுட்டட லைப்பூதி 


இட்டுல கத்துள சட்சம யத்தரும்‌ 
இச்சம யத்தாக 
இப்படி யுத்தம்‌ விளைத்த களத்தில்‌ 
எதிர்த்து மறுத்தோடி 
நெட்டை மரத்தியல்‌ பைக்கொ டுரத்தொடு 
நிற்கும தச்சூரன்‌ 
நெட்டுரு வத்துடல்‌ பட்டுரு வத்தசை 
நெய்த்தவு டற்சோரி 
கொட்ட அயிற்படை தொட்ட திறற்குக 
கொட்டுக சப்பாணி 
குக்குட மெய்த்துவ சத்திரு மலைமுகில்‌ 
கொட்டுக சப்பாணி. 37 
அளவில்‌ அரக்கர்கள்‌ கதறு தொனிக்குரல்‌ 
அசனி இடித்திடவே 
அங்கவர்‌ செம்மணி யணிமுடி சிந்தி 
யழற்பொலி மின்னோட 
இளமதி ஒத்தில கெயிறெனு மாம்பிமண்‌ 
எங்கும்‌ உறச்சோரி 
இந்திர கோப மலிந்திட வேபுவி 
யில்‌அவிர்‌ வில்லிடவும்‌ 


1868 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


வளமை ஒழித்திட அழுத அரக்கியர்‌ 
மண்டு கம்போல 
வானுல கென்னும்‌ வயிற்பயிர்‌ உய்ந்திட 
வன்சு ரனகால்வாய்‌ 


குளமுடை யச்சர மழைபொழி புயலே 
கொட்டுக சப்பாணி 
குக்குட மெய்த்துவ சத்திரு மலைமுகில்‌ 
கொட்டுக சப்பாணி. 


துடித்த தரத்தைய துக்கியு றுக்கிய 
சுழல்கண்‌ தீயவுணர்‌ 
சோரிகு டைந்துகு ளித்திகல்‌ வெற்பைத்‌ 
துண்ணென நீறிட்டுப்‌ 


பிடித்தக ரத்திரி சூலிஇடாகினி 
பேழ்வாய்‌ வெம்பூதம்‌ 
பேய்நரி கழுகுப ருந்துக ருங்கொடி 
பெரிய விருந்தாக 


வடித்த௨ வர்த்ததி பாகொடு பால்நெய்‌ 
மதுப்புனல்‌ ஏழ்கடலும்‌ 
மாறுப டாமல்‌ அளாவிநி ணத்தொடு 
மாவடு வுங்கூட்டிக்‌ 
குடித்து மதத்தஅ யிற்படை யானே 
கொட்டுக சப்பாணி 


குக்குட மெய்த்துவ சத்திரு மலைமுகில்‌ 
கொட்டுக சப்பாணி. 


நெஞ்சுகு ழைந்துகு ளிர்ந்தப கீரதி 
நீராட்‌ டிப்போற்றி 
நீறொடு திலகமொர்‌ ஆறுசெ ழும்பிறை 
நெற்றிதொ நுந்தீட்டி 
அஞ்சனம்‌ அன்பொடு கண்களில்‌ எழுதியோர்‌ 
ஐம்படை. யும்பூட்டி 
அரைவடம்‌ ஆழிசி லம்புகு தம்பைஅ 
ணிந்துமு கம்பார்த்து 


38 


39 


கவிராச பண்டாரத்தையா 


வஞ்சிதி கம்பரி கொங்கைசு ரந்தும 
கிழ்ந்தும கிழ்ந்தூட்டி 
வாய்தொறு முத்திம டிக்குள்‌ இருத்திமென்‌ 
மழலைச்‌ சொற்கேட்டுக்‌ 
கொஞ்சிம கிழ்ந்தருள்‌ பிள்ளைப்‌ பெருமாள்‌ 
கொட்டுக சப்பாணி 
குக்குட மெய்த்துவ சத்திரு மலைமுகில்‌ 
கொட்டுக. சப்பாணி. 
5. முத்தப்பருவம்‌ 
நித்தங்‌ குவளைச்‌ சுனை ஆடி 
நெடுஞ்சோ லையிற்பூக்‌ கொய்துகல்லும்‌ 
நெகிழச்‌ சிலம்பின்‌ எதிர்கூவி 
நெடிய வேங்கை நிழல்மேவி 


அத்தஞ்‌ சிவக்க அம்மனைபந்‌ 
தாடிக்‌ கழங்கும்‌ எடுத்தாடி 
அரத்த மணிமின்‌ போலூசல்‌ 
ஆடி ஆடி. உடலிளைத்துச்‌ 
சித்த மதனுக்‌ கிளையாத 
செவ்வாய்க்‌ கருங்கண்‌ எயிற்றியர்கள்‌ 
சிற்றில்‌ விளைத்து விளையாடத்‌ 
திரிகண்‌ மதமால்‌ கரிக்கோடு 


முத்தங்‌ கொடுக்குங்‌ குறிஞ்சிநில 
முதல்வா முத்தம்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா திருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 
அழிந்து புவனம்‌ ஒழிந்திடினும்‌ 
அழியாத்‌ தோணி புரத்தின்மநை 
யவர்கள்‌ குலத்தி னுதித்தரனோ 
டம்மை தோன்றி அளித்தவள்ளச்‌ 
செழுந்தண்‌ முலைப்பால்‌ குடித்துமுத்தின்‌ 
சிவிகை யேறி மதுரையில்‌ போய்ச்‌ 
செழியன்‌ பிணியுஞ்‌ சமண்பகையுந்‌ 
தேவி துயருந்‌ தீர்த்தருளி 


1869 


40 


1870 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


வழிந்து நறுந்தேன்‌ உகுவனபோல்‌ 
மதுரங்‌ கனிந்து கடைதுடிக்க 
வடித்துத்‌ தெளிந்த செந்தமிழ்த்தே 
வாரப்‌ பாடல்‌ சிவன்கேட்க 
மொழிந்து சிவந்த கனிவாய்ச்சண்‌ 
முகனே முத்தம்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா திருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 


தலைமுத்‌ தொழிலும்‌ இயற்றும்‌அயன்‌ 
தனமால்‌ ஈசன்‌ எனுமூவர்‌ 
தால மிசைப்பொன்‌ உரத்தின்மிசைத்‌ 
தலையின்‌ மிசையின்‌ தயவாகக்‌ 


கலைமுத்‌ தமிழ்வா ணியைத்திருவைக்‌ 
கங்கை தனையுந்‌ தரித்ததல்லால்‌ : 
காத லுடன்வேட்‌ டகத்தில்‌ இன்னங்‌ 
கருத்து நாணா திருப்பதற்கே 


சிலைமுத்‌ துதிரப்‌ பூவாளி 
செலுத்து மதனும்‌ இரதியுமே 
செவ்வாய்‌ முத்தம்‌ இடும்போது 
சேர்ந்து நெருங்கும்‌ அவர்முடிநேர்‌ 


மூலைமுத்‌ தழுந்த வள்ளிபுணர்‌ 
மோகா முத்தம்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா திருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ .தருகவே. 


தகட்டிற்‌ சிறந்த இதழ்க்கமலத்‌ 
தடத்தில்‌. குளத்தில்‌ தண்பணையில்‌ 
தழங்குந்‌ துழனிப்‌ பெருமதகில்‌ 
சயிலப்‌ புதுநீர்‌ தத்துதொறும்‌ 


பகட்டு முரட்டுப்‌ பருவாளை 
பணைத்துப்‌ பாய்ந்து செழும்பலவின்‌ 
பழத்தைத்‌ தகர்த்து மாங்கனியின்‌ 
படுவைச்சிதறிப்‌ பசிய முகில்‌ 


42 


43 


கவிராச பண்டாரத்தையா 1871 


அகட்டைக்‌ கிழிக்க முகில்‌ வெருவி 
அழகஞ்‌ சொரிந்து மடவார்கள்‌ 
அளகத்‌ தழகுக்‌ குடைந்தன போல்‌ 
அங்கம்‌ வெளிறி அணிமாட 
முகட்டிற்‌ கிடக்கும்‌ பண்பைநகர்‌ 
முதல்வா முத்தந்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா திருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 44 
தொழுது புலவர்‌ புகழ்ந்ததண்டைத்‌ 
துணைத்தா மரையி லிருமுத்தந்‌ 
தூய கணைக்கான்‌ முழந்தாள்செந்‌ 
துடையி லிடையி லேழுமுத்தம்‌ 


எழுத அரிய தொந்தியுந்தி 
இலங்கு மார்பின்‌ மூன்றுமுத்த 
மேய்ந்த மரங்கந்‌ தரம்புயத்தில்‌ 
இருபத்‌ தைந்து திருமுத்தம்‌ 
அழுது சிரித்து மழலைசொல்லு 
மருமைத்‌ துகிரி லாறுமுத்தம்‌ 
அழகு கதுப்புக்‌ கண்குடுமி 
அனைத்தும்‌ அந்தப்‌ படியுடல 
முழுதும்‌ உமையாள்‌ முத்தம்‌இடு 
முத்தே முத்தம்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா திருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 45 
வேலைப்‌ புனலைக்‌ கலக்கிஎட்டு 
வெற்பைப்‌ பிடுங்கிப்‌ பந்தாடி 
மேருக்‌ குடுமி திருகிஉம்பர்‌ 
வேந்து தனையுங்‌ கொன்றெழுப்பித்‌ 
தூலத்‌ துருவம்‌ எடுத்தயனைத்‌ 
தொடரிட்‌ டிரங்கிப்‌ புரந்துசிவத்‌ 
துரகம்‌ அனைத்தும்‌ விளையாட்டால்‌ 
தொலைத்துத்‌ துணைவரு டன்மேவிக்‌ 
கோலச்‌ சடிலத்‌ தரன்செவியின்‌ 
குலவண்‌ டினங்கள்‌ அருந்துதற்குக்‌ 


1872 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


குழந்தை வயதில்‌ பெருமதியால்‌ 
குமுதம்‌ நெகிழ்த்துப்‌ பிரணவத்தின்‌ 
மூலச்‌ செழுந்தேன்‌ உகுத்தருளும்‌ 
மூர்த்தி முத்தம்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா. திருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 
வேறு 
திருந கர்ப்பண்‌ பையில்‌ இருக்குஞ்‌ 
செழியன்‌ முத்தம்‌ தருகவே 
தெருன்கொ டுத்திங்‌ கெனைஉ ருக்குஞ்‌ 
சிறுவன்‌ முத்தம்‌ தருகவே 
கருதி மொய்க்குஞ்‌ சமண்‌ அழிக்குங்‌ 
களிறு முத்தம்‌ தருகவே 
களிறி னுக்கும்‌ குறம கட்கும்‌ 
கணவன்‌ முத்தந்‌ தருகவே 
பருவ ரற்கங்‌ குலைஒழிக்கும்‌ 
பரிதி முத்தந்‌ தருகவே 
பரம னுக்கும்‌ பொருளு ரைக்கும்‌ 
பவள முத்தந்‌ தருகவே 
தருப நைக்கும்‌ புனல்ம -கட்குந்‌ 
தனையன்‌ முத்தம்‌ தருகவே 
சதும றைக்குந்‌ திரும லைக்குந்‌ 
தலைவன்‌ முத்தம்‌ தருகவே. 
தொந்த மிட்டின்‌ பங்கு திக்குந்‌ 
தொண்ட சித்தம்‌ குளிரவே 
சுந்த ரப்பொங் கங்கொ டுக்குந்‌ 
தொந்தி வட்டஞ்‌ சரியவே 
கெந்த மொய்க்குஞ்‌ செம்ப தத்தின்‌ 
கிண்கி ணிப்பொன்‌ குலவவே 
கிஞ்சு கத்தின்‌ சந்த்ரன்‌ ஒக்கும்‌ 
கிம்பு ரிக்கொம்‌ பொளிரவே 
சிந்து ரத்தின்‌ செஞ்சி வப்புந்‌ 
திண்செ விக்குந்‌ திகழவே 
செங்க னிக்கன்‌ பும்க ளிப்பும்‌ 
சிந்தை முற்றும்‌ பெருகவே 


46 


47 


கவிராச பண்டாரத்தையா 1873 


தந்‌ைத சுற்றுந்‌ தும்பி மெய்ச்சுந்‌ 
தம்பி முத்தம்‌ தருகவே 
சதும றைக்கும்‌ திரும லைக்கும்‌ 
தலைவன்‌ முத்தம்‌ தருகவே. 48 


வேறு 
சினவாள்‌ அரிக்குருளை அனையாய்‌ எனக்குனது 
திருவாயின்‌ முத்தமருளே 
சிதவா ரணக்கடவுள்‌ மருகா எனக்குனது 
திருவாயின்‌ முத்தமருளே 


மனமாயை யைப்பொடிசெய்‌ தருள்வாய்‌ எனக்குனது 
மணிவாயின்‌ முத்தமருளே 
வரதா குறச்சிறுமி விரகா வெனக்குனது 
மணிவாயின்‌ முத்தமருளே 


சுனைவா சமைக்குவளை யணிவாய்‌ எனக்குனது 
துகிர்வாயின்‌ முத்தமருளே 

துடியாய்‌ நடத்துதகர்‌ உடையாய்‌ எனக்குனது 
துவர்வாயின்‌ முத்தமருளே 


கனகா சலக்குமரி குமரா எனக்குனது 
கனிவாயின்‌ முத்தமருளே 
கனமேக மொய்த்ததிரு மலையாய்‌ எனக்குனது 
கனிவாயின்‌ முத்தமருளே. 49 


சலியாது பற்பபத நடையாய்‌ வனத்தின்‌இடை 
தனியே தனித்துலவியே 
தடிமேல்‌ நடக்குமொரு முதியோன்‌ எனக்குறவர்‌ 
தருமான்‌ இடத்தணுகியே 


மலியா தரத்தினொடு மயல்தீர்வ தற்குமொரு 
வழிநீ . யுரைத்திடெனவே 
வகைபேசி அத்திமுகன்‌ வரவே நினைத்தவளை 
மறைவாய்‌ மணந்தகலவே 


புலிபோன்‌ மலைக்குறவர்‌ பிறகே தொடுத்தும்‌எதிர்‌ 
யொரவே செயித்தவர்‌முனே 

பொருமா மயிற்பரியின்‌ அறுமா முகத்தினொடு 
பொலிவாய்‌ உதித்தருளியே 


1874 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


கலியாண இட்டமுறு முருகா எனக்குனது 
கனிவாயின்‌ முத்தமருளே 
கனமேக மொய்த்ததிரு மலையாய்‌ எனக்குனது 
கனிவாயின்‌ .முத்தமருளே. 


6. வாரானைப்பருவம்‌ 


தந்தா வளமுன்‌ அழைப்பமனஞ்‌ 
சற்றுந்‌ தரியா தெழுந்துகுல்லைத்‌ 
தாமம்‌ சரிய உடைசரியச்‌ 
சக்ரா யுதத்தை முன்நடத்திச்‌ 
செந்தா மரைப்பெண்‌ புவிமடந்தை 
திகைப்போ டெழுந்து பின்தொடரச்‌ 
சேடன்‌ முதுகும்‌ அவன்மனமும்‌ 
திருப்பாற்‌ கடலும்‌ வெளிறிவெஃகப்‌ 


பைந்தார்க்‌ கருடன்‌ கடைக்கண்‌ அருள்‌ 
பார்த்து நேரே. பறந்துவரப்‌ 
பாரக்‌ கொடிய முதலைவதைப்‌ 
படவும்‌ பாதம்‌ தரைப்படவும்‌ 


வந்தான்‌ மருகா முருகாசெம்‌ 
மலையே வருக வருகவே 
வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


வெண்சா மரைபோல்‌ பலவிதமாய்‌ 
விரிந்த மனத்தின்‌ கருவியெல்லாம்‌ 
வெவ்வே றாகப்‌ பகுத்தறிந்த 
விநயம்‌ அறிந்தங்‌ குனையறிந்து 
கண்சா றொழுக விம்மிவிம்மிக்‌ 
கரைய அழுது கசிந்துருகிக்‌ 
களித்துச்‌ சிரித்துக்‌ குதித்தாடிக்‌ 
கவினாக்‌ குளறத்‌ துதித்திடுவோர்‌ 
எண்சாண்‌ உடம்பும்‌ இனிக்கமகிழ்ந்‌ 
தெங்கும்‌ பெருகி அலைமோதி 
இரண்டு வினையின்‌ கரைகள்கடந் 
தெழுந்த பரமா னந்தம்‌எனும்‌ 


50 


51 


கவிராச பண்டாரத்தையா 1875 


வண்சா கரத்தில்‌. உதித்தசுதை 

மருந்தே வருக வருகவே 

வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 52 


சினந்தான்‌ மிகுந்து பொருஞ்சூரன்‌ 
தேவி தாலி தீப்புகுதத்‌ 
திறல்சேர்‌ அவுணர்‌ மனைவியர்கள்‌ 
திருநூல்‌ இழந்து கைமைஎய்த 


அனந்தான்‌ வெளிற நடைபயிலும்‌ 

அழகு கசியுங்‌ கலைமகளும்‌ 

அரம்பை மாரும்‌ செழுந்திருவும்‌ 
அணியுந்‌ திருமங்‌ கலந்தளைப்பக்‌ 


கனந்தாழ்‌ குடுமி மலையரசன்‌ 
கரநீர்‌ வார்க்க மேனைகண்டு 

களிக்க அமரர்‌ துதிக்கஉமை 
கழுத்தில்‌ ஒருமங்‌ கலநாணை 


வனைந்தான்‌ இலகு திருநுதற்கண்‌ 
மணியே வருசு வருகவே 
வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 53 


அயல்கசூழ்‌ நாரை கணைக்கால்கண்‌ 
டணுகி அணுகிப்‌ பின்தொடர 
அன்னந்‌ தோற்க நடந்துகளை 
அகழ்ந்தே உறுப்பின்‌ பகைதீர்த்துப்‌ 


புயல்சூழ்‌ மலைபோல்‌ முலைகள்தொறும்‌ 
பூட்டு நீல வடம்புரளப்‌ 
பொன்னங்‌ கொடிபோல்‌ ஒல்கி ஒல்கிப்‌ 
பொருந்து மருத நிலம்குலவுங்‌ 


கயல்சூழ்‌ விழியின்‌ கடைசியர்கள்‌ 
கருத்திற்‌ புலவி தவிரஎன்று 
கருதி அவர்கள்‌ புறந்தாளைக்‌ 
கமடம்‌ இதென மள்ளர்பற்றும்‌ 


1876 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


வயல்சூழ்‌ பண்பைத்‌ திருநகரின்‌ 

வாழ்வே வருக வருகவே 

வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


அனையுங்‌ கயிலைப்‌ பெருமானும்‌ 
அங்காப்‌ புடனே மார்பிலெடுத்‌ 
தணியச்‌ சமைத்த பதக்கம்‌என 
அமரர்‌ முனிவர்‌ அதிசயித்து 


நினையும்‌ படிக்கு விளையாட்டு 
நிகழ்ச்சி புரிந்து மேருஎனும்‌ 
நெகிழ்ந்த பசும்பொன்‌ மலைமீது 
நேசத்‌ துணைவர்‌ இலக்கரொடு 


முனையும்‌ கனிவும்‌ பெறுவீர 
மொய்ம்பன்‌ முதலொன்பதுபேரும்‌ 

முதிரு நவமா மணிபோல 
முயன்ற புடைகசூழ்ந்‌ திலங்க அங்கே 


வனையு நடுநா யகமணிபோல்‌ 
வயங்கும்‌ பெருமாள்‌ வருகவே 
வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


தோயாத்‌ துகிலும்‌ அரைவடமும்‌ 
சுற்ற வருக வருகவே 

சுரந்து வடியுங்‌ கடைவாய்நீர்‌ 

துடைக்க வருக வருகவே 


ஆயாய்‌ ஈன்ற கங்கைநன்னீர்‌ 
ஆட்ட வருக வருகவே 
அருமைப்‌ பதம்‌என்‌ கண்ணிலெடுத்‌ 
தணைக்க வருக வருகவே 


வீயா தொழுகுந்‌ திருமுலைப்பால்‌ 
மிசைய வருக வருகவே 
வீணை தெவிட்ட மழலைமொழி 
விள்ள வருக வருகவே 


54 


ல்க 


கவிராச பண்டாரத்தையா 1877 


வாயால்‌ எனக்கோ ராணிமுத்தம்‌ 
வழங்க வருக வருகவே 
வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 56 


முதிருங்‌ கலைவா ணியும்‌ தமிழ்மா 
முனியோ டருண கிரிமுதலோர்‌ 
மொழியுங்‌ கவிகொள்‌ செவியால்‌என்‌ 
மோட்டுச்‌ சிறுசொற்‌ கேட்பதுபோல்‌ 


கதிர்கொள்‌ வடிவேல்‌ ஏந்தியசெங்‌ 
கையில்‌ ஒருசெங்‌ கோல்வாங்கிக்‌ 

கடம்பு புனைந்த திருப்புயத்திற்‌ 

காட்டு வேம்புந்‌ தரித்தருளி 


அதிருங்‌ குரற்சே வலைஉயர்த்த 
வாண்மைக்‌ கொருமீன்‌ கொடி உயர்த்த 
தண்ட முழுதுந்‌ தானாகி 
ஐந்து தொழிலுஞ்‌ செய்தவனோர்‌ 


மதுரை யரசு புரிந்தஉக்ர 
வழுதி வருக வருகவே 
வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 57 


எதிரும்‌ புலவன்‌ வில்லிதொழ 
எந்தை உனக்கந்‌ தாதிசொல்லி 
ஏழைப்‌ புலவர்‌ செவிகுருத்தோ 
டெறியுங்‌ கருவி பறித்தெறிந்தே 


அதிருங்‌ கடல்சூழ்‌ பெரும்புவியில்‌ 
அறிந்தார்‌ அறியார்‌ இரண்டும்‌ இல்லார்‌ 
ஆரு மெனைப்போல்‌ உனைத்துதிக்க 
அளித்த அருண கிரிநாதன்‌ 


உதிருங்‌ கனியை நறும்பாகில்‌ 
உடைத்துக்‌ கலந்து. தேனைவடித்‌ 
தூற்றி யமுதின்‌ உடன்கூட்டி 
ஓக்கக்‌ குழைத்த ருசிபிறந்த 


1878 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, 


மதுரங்‌ கனிந்த திருப்புகழ்ப்பா 
மாலை புனைந்தான்‌ வருகவே 
வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


நாரி ஒருத்திக்‌ கிடப்பாகம்‌ 
நல்கும்‌ பெருமான்‌ நுதல்விழியில்‌ 
நண்ணும்‌ பொறியைப்‌ பவனன்‌ அங்கி 
நடுங்கிச்‌ சுமந்து கங்கையென்னும்‌ 
வேரிப்‌ புனலில்‌ புகுத்தஅவள்‌ 
வெம்பிப்‌ பயந்து சரவணத்தின்‌ 
மீதில்‌ இடமூ விருகுழவி 
விரைந்து பிறந்தங்‌ கழுதுவிம்மி 
மூரி நெருப்பின்‌ உடன்மடவார்‌ 
முலையுண்‌ டுறங்கி எழுந்திருந்து 
முளரிப்‌ பூவில்‌ தவழ்ந்திட ஐ 
முகத்தோ னுடன்வந்‌ துமைகரத்தால்‌ 
வாரி அணைக்கத்‌ திரண்டதிரு 
வடிவத்‌ தொருவன்‌ வருகவே 
வரதச்‌ சரதத்‌ திருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


வேறு 
பகைநிசி சரர்கள்‌ மனதையும்‌ இனிது 
பருகிய அழகன்‌ வருகவே 
பரிபுரம்‌ அதிர நடைபயில்‌ கமல 
பதமத களிறு வருகவே 
மொகுமொகு மொகென நகைமணி கதற 
முனிதகர்‌ கடவி வருகவே 
முருகவிழ்‌ குடுமி அவிழ்வது அனைய 
முலைதர வருக வருகவே 
அகமெனு முளரி நறவொடு மலர 
அருள்வெயி லிரவி வருகவே 


அரனுமை மடிபொன்‌ உரமிசை தவழும்‌ 


அறுமுக மதலை வருகவே 


58 


59 


கவிராச பண்டாரத்தையா 1879 


மகபதி முடியில்‌ இலகிய சரண்‌என்‌ 
மனமிசை புனைய வருகவே 
மணமலி குவளை தருதிரு மலையின்‌ 
வரும்‌ஒரு குழவி வருகவே. 50 
7. அம்புலிப்பருவம்‌ 
கலைஏறி மேலேறி வந்திலகு வாய்‌இவன்‌ 
கலையேறி மேலேறினான்‌ 
காமனுக்‌ கேகவிகை யாய்விரிந்‌ தாய்‌இவன்‌ 
காமனுக்‌ கேகவிகையான்‌ 


நிலையாத கோட்டைகொண் டோடிவரு வாய்‌இவன்‌ 
நிசிசரர்கள்‌ கோட்டைகொண்டான்‌ 
நீடுகுவ ளைக்குரிமை யாகிவரு வாய்‌இவன்‌ 
நித்தமொரு குவளை புனைவான்‌ 


தொலையாத வேலையூ டுருவிவிடு வாய்‌இவன்‌ 
சுடர்வேலை உருவிவிடுவான்‌ 
சொல்லில்‌இவ னுக்குவமை யாரும்‌இலை நீசிறிது 
தொழில்‌ உவமை பெற்றதாலே 


அலைஆழி யில்துயில்கொள்‌ அரியருமை மருகனுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 61 


கொஞ்சமதி யிற்பெரிய மதியுடையொர்‌ காண்ஒணாக்‌ 
குற்றமொரு நாள்படைத்தாய்‌ 
கூரறிவி னாலறிஞர்‌ ஆவலொடு காணக்‌ 
குழந்தையில்‌ உயர்ந்ததிவனே 


நஞ்சுபொதி வாளெயிற்‌ றரவுபொர வேயுடல்‌ 
நடுங்கிப்‌ பயந்தொளிப்பாய்‌ 
நாகப்‌ பெரும்பகை துணுக்குற மயிற்பரி 
நடத்திய சமர்த்தன்‌ இவனே 
கஞ்சமல ராளிசுதன்‌ இடுசாப மேகொண்டு 
கலையிழந்‌ தேதிரிந்தாய்‌ 
கமலனைக்‌ குடுமிகள்‌ பிடித்துப்‌ புடைத்துக்‌ 
கடுஞ்சிறை புரிந்ததிவனே 


1880 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


அஞ்சுமுக நாதனருள்‌ ஆறுமுக நாதனுடன்‌ 
அம்புலீ யாடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ யாடவாவே. 62 


ஒழியாத மறுவெனுங்‌ குட்டரோ கத்தினால்‌ 
உடல்கூனி வீங்கிவாடி 
உற்பலத்‌ திருமலைதொ மாதவர்கள்‌ போலவே 
உலகிடை பிறந்திறந்து 
பழியால்‌ வரும்பகைப்‌ பாம்புனை விழுங்கவும்‌ 
பதைபதைத்‌ தேசுழன்றாய்‌ 
பரிவினொடு சந்நிதி புகுந்தவர்‌ பெரும்பிணி 
பறத்துவது நீயும்‌ அறிவாய்‌ 
விழியால்‌ இவன்சிறிது கருணைபுரி யக்கூனும்‌ 
வெப்புந்‌ தவிர்ந்ததுன்‌ தன்‌ 
மேன்மைக்‌ குலஞ்சொல்லும்‌ வெந்துயர்‌ 
ஒழிந்திடுவை 


வெய்யபகை யும்துடைப்பாய்‌ 


அழியா வரம்பெறுவை அருள்பெறுவை முருகனுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 63 
தமராகி ஆயிரத்‌ தெட்டண்ட மேவிய 
தைத்திய ரொடுஞ்சூரனுந்‌ 
தம்பிமார்‌ மைந்தர்கள்‌ மகிழ்ந்திட இரத்தச்‌ 
சமுத்திரம்‌ எழுந்துபொங்க 
எமராயன்‌ ஆகுமொரு நுளையன்வலை வீசியுயிர்‌ 
என்னுமீ னைப்பிடிக்க 
ஈராறு செங்கதிர்கள்‌ வனசமல ராகவே 
எழுமுகில்சை வலமாகவும்‌ 


உமராக வேசூழ்‌ உடுத்திர ளெலாமதில்‌ 
உதித்தபுற்‌ புதமாகநீ 
ஒருதோணி யாய்மிதந்‌ தோடிக்க ளேபரத்‌ 
தோங்கல்தொறு மேங்கிமோத 


கவிராச பண்டாரத்தையா 1881 


அமராடு. திண்டிறற்‌ சேவகப்‌ பெருமான்முன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 64 
_புத்திதனில்‌ இரவிநீ அட்டமம்‌ செவ்வாய்‌ 
பொருந்திய களத்திரத்திற்‌ 
புதன்நாலின்‌ மூன்றினிற்‌ பொன்வெள்ளி ஆறினிற்‌ 
போற்றுசனி சென்மமாகத்‌ 


துத்திதிக மும்படப்‌ பாம்புகள்‌ஓர்‌ ஒன்பதில்‌ 
தோன்றிப்‌ பகைத்தபகையுந்‌ 

துட்டமிரு கங்களும்‌ பேயுநோ யுங்கலித்‌ 
துன்பமும்‌ வெம்புபடையுங்‌ 


கத்துபுன லுங்கனலு மவமிருத்‌ துங்கொலைக்‌ 
காலனுஞ்‌ செய்வினைகளுங் 
கண்டதுண்‌ டப்படக்‌ கூவுசே வற்கொடிக்‌ 
கட்டியழி யாதசெல்வம்‌ 


அத்தனையு மேகொடுத்‌ தன்பருடன்‌ வாழ்பவனொ 
டம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு 
இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 65 


மிடலொடு திசைசுமக்‌ கின்றவே ழங்கவள 
வேழஞ்‌ சுமப்பதாக 
மேதினியை முதலான புவனங்கள்‌ தாங்குமக 
மேருவே தூணதாகக்‌ 


கடலேழை யுங்குடித்‌ தெழுமேகம்‌ ஏழுங்‌ 
கடாம்பொழி கவுட்களாகக்‌ 
காஞ்சுனச்‌ சுவர்சுற்றும்‌ அண்டமொரு கூடமாய்க்‌ 
கந்தமலை யிற்பிறந்து 
திடமான தடைமீறி யேபூத வெளிஎலாந்‌ 
தெருவீதி யாய்நடந்து 
திங்களுன்‌ தலைகளைக்‌ கொம்புக்கு மாறெனச்‌ 
செங்கைநீட்‌ டிப்பிடிக்கும்‌ 


1882 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


அடல்‌ஆனை ஏறுங்கு மாரரா வுத்தனுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 66 


என்றைத்‌ தடுத்துவெளி எல்லா மறைந்திட 
எழுந்த௲ூர்‌ மாவொர்‌ அயிலா 
லேறுபட்‌ டிருதுண்ட மாகவொரு துண்டம்‌இவன்‌ 
ஏறுமயி லாகவொன்று 


வென்றித்‌ துணைச்சிற கடித்தண்ட கூடமும்‌ 
வெடித்திடக்‌ கூவிவானின்‌ 
மீனைநெற்‌ பொரியெனக்‌ கொத்தித்‌ 
கொறித்துனையும்‌ 
வெண்சோறி தென்றுதாக்கிக்‌ 


குன்றக்‌ குறத்தியெம்‌ பெருமாட்டி யைப்பெறுங்‌ 
குலமான்‌ இருத்தல்கண்டுங்‌ 
கோமளக்‌ குகன்‌இவன்‌ விருப்பொடு தரித்திடுங்‌ 


குவளைச்‌ சகாயன்‌என்றும்‌ 


அன்றைக்கு நின்னுயிர்‌ கொடுத்தசர ணாயுதனொ 
டம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 67 


பணிலமுத்‌ தும்பவள முஞ்சாலி னூடெழும்‌ 
பசும்பொன்னு நீலமணியும்‌ 
பன்னிறக்‌ கதிர்விரித்‌ தந்தநிலத்‌ தரசன்விற்‌ 
பான்மைகாட்‌ டக்குரண்டம்‌ 


பிணிமுகத்‌ துருவடைந்‌ தருகுறுஞ்‌ சேவலைப்‌ 
பேடுதே டப்பெடையினைப்‌ 
பேராத சேவற்‌ பெருங்குருகு தேடவது 
பேதைக்‌ கடைச்சியர்கள்கண்‌ 


மணிநிழற்‌ கதுவுறப்‌ பார்த்துமகி ழக்கண்கள்‌ 
வாய்ந்தசிறை யும்படைக்க 
மள்ளரது கண்டுகண்‌ டேமுருகன்‌ ஏறுமயில்‌ 
வாகனமிதென்று போற்றும்‌ 


கவிராச பண்டாரத்தையா 1888 


அணிவயற்‌ பண்பைப்‌ பதிக்குமர நாயகனொ 
டம்புலீ ஆடவாவே 
யருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 68 


வன்புடைய கண்டக ரெனுங்கொடிய நிசிசரர்கள்‌ 
வாழ்பதிம கேந்திரத்தின்‌ 

மாமதி ளிடித்தவுண ரைக்கொன்று கொன்றுதிரை 
வாரியிற்‌ பிணநிரப்பித்‌ 


தென்புலத்‌ தெப்புரமும்‌ வீரசொர்க்‌ கத்தினுஞ்‌ 
செறுநருயி ரேநிரப்பித்‌ 
தேவலோ கத்தினிற்‌ கற்பகச்‌ சோலையில்‌ 
தெய்வச்‌ செழும்பிடியுடன்‌ 
என்புநெக்‌ குருகவுட லம்புளகம்‌ வரமனமும்‌ 
இளகியிள கித்தெணீராய்‌ 
இருவிழியி னுந்தரள மாலைவர மால்கொண் 
டிசைந்துதொழும்‌ ஏழை. அடியார்‌ 
அன்பெனுஞ்‌ சேவகம்‌ அடைந்தமத யானையுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு 
இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 69 


திருமலைக்‌ கயிலையில்‌ பரமனுமை நடுவினில்‌ 
சேர்ந்திவன்‌ இருக்குநாளில்‌ 

திருமால்‌ அயன்சதக்‌ கிருதுமுதல்‌ அமரர்சூர்‌ 
செய்குறை இரந்துரைப்பப்‌ 


பொருபடைத்‌ தலைவருந்‌ தம்பிமா ருந்திறற்‌ 
பூதப்‌ பெரும்படைகளும்‌ 
புடைவரத்‌ திண்தேர்‌ நடத்திமா யாபுரி 
புகுந்தொரு பொருப்பினோடும்‌ 
ஒருதனித்‌ தாரகனை வென்றவலி கண்டுகண்‌ 
டுரிமைபெறு தேவகிரிமேல்‌ 
உம்பரிறை யுங்கமல னுந்தேவர்‌ யாவரும்‌ 
உவப்புடன்‌ அருச்சனைசெயும்‌ 


1884 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


அருமணிப்‌ பரிபுரத்‌ திருபதத்‌ தொருவனுடன்‌ 


அம்புலீ ஆடவாவே 


அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 


டம்புலீ ஆடவாவே. 
8. சிற்றிற்பருவம்‌ 


கூண்ட மாயப்‌ பரசமயக்‌ 
குழியின்‌ வீழ்ந்தங்‌ கழியாமற்‌ 
கொங்கை மலையும்‌ மடவார்கள்‌ 
குழற்காட்‌ டினும்போய்ச்‌ சுழலாமற்‌ 


பூண்ட விரதச்‌ சைவநெறி 
புகுந்து சரியை கிரியையொடும்‌ 
புனிதச்‌ சிவயோ கமும்புரிந்து 
பூத வீட்டைச்‌ சுத்திபண்ணி 
ஆண்ட குரவன்‌ உனதருளால்‌ 


அருள்முப்‌ பொருளும்‌ பிரித்தறிந்தங்‌ 
கத்து விதத்தின்‌ உருவடைந்த 


அடியார்‌ சிரத்தின்‌ அயன்பொறியைத்‌ 


தீண்டி அழிக்குஞ்‌ சேவடியால்‌ 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 


நேய முடைய அடியவர்க்கு 
நிகழுஞ்‌ செனனப்‌ பிணியல்ல 
நித்தம்‌ பரவும்‌ கடவுளர்க்கு 
நிருதர்‌ புரிந்த சிறையல்ல 
மாய முடைய கிரவுஞ்ச 
மலையுங்‌ கடலுஞ்‌ சூரும்‌அல்ல 
வலிய குறவர்‌ காவல்‌ அல்ல 
மழலைக்குறத்தி குமரும்‌ அல்ல 
தூய வமரர்‌ முனிவர்சிவத்‌ 
துரோக மல்ல மேருவல்ல 
துங்கச்‌ சிலைவேள்‌ உடலம்‌ அல்ல 
துதிக்கும்‌ புலவர்‌ வறுமையல்ல 


70 


71 


கவிராச பண்டாரத்தையா 


தீய புரமும்‌ அலஅவைபோற்‌ 
சிறியேன்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 


பாடக்‌ கிடையாப்‌ புகழைவெள்ளைப்‌ 
பாட்டிற்‌ புனைந்து புகழ்ந்திடுவேம்‌ 
பவனி வரும்போ தயினிசுற்றிப்‌ 
பரவிப்‌ பரவிக்‌ கடன்கழிப்பேங்‌ 


கூடக்‌ கிடையாத்‌ திண்புயத்தைக்‌ 
கூடுங்குறத்தி குஞ்சரிக்குங்‌ 
குலவு மாய ரிகுளையராய்க்‌ . 
குற்றே வலிலே சஞ்சரிப்பேஞ்‌ 


சூடக்‌ கிடையாத்‌ தண்டையந்தாள்‌ 
துகளைத்‌ துடைத்துத்‌ தாலாட்டித்‌ 
தொட்டில்‌ உழைவைத்‌ தாட்டிடுவேஞ்‌ 

சோதிக்‌ கடவு ளுமைமடந்தை 


தேடக்‌ கிடையாத்‌ திரவியமே 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 


வருநா மகட்குத்‌ திருமடந்தை i 
மாமிக்‌ கொடுமை புரியாமல்‌ 
மாமி தனக்குக்‌ கலைவாணி 
மருகிக்‌ கொடுமை செய்யாமல்‌ 


ஒருநாட்‌ கொருநாள்‌ உவகைபொங்கி 
ஒருவர்க்‌ கொருவர்‌ களிப்பெய்தி 
ஒளிர்செங்‌ கமல வெண்கமலத்‌ 
துறையும்‌ பான்மை போன்மகிழ்ந்து 


தருநா கரிகத்‌ தாடவர்கள்‌ 
தன்மார்‌ பினுநா வினுமேவித்‌ 
தவிராச்‌ செல்வத்‌ தொடுகல்வி 
தழைத்துச்‌ செழிக்கும்‌ வடவாரித்‌ 


1885 


72 


78 


1886 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ கவிராச பண்டாரத்தையா 1887 
ட்ப பப ப ப பப ப ப ப திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ கவராச பணடாரத்தைய பதத பபப, ப, 990 


திருநா டுடைய குகப்பெருமாள்‌ 


சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 


தொனிக்குந்‌ தொடிக்கைக்‌ கடைசியர்கள்‌ 
துண்ணென்‌ றெழுந்து குரவைசெய்து 
துள்ளிப்‌ புதுநீர்ச்‌ செழுங்கழனி 
தொறுநாள்‌ நடவு தொடங்கிநட்டுத்‌ 


தனிக்கு மனத்தான்‌ மருதநிலத்‌ 


தலைவர்ப்‌ போற்றிக்‌ கடமதுவைத்‌ 
தடக்கை வள்ளத்‌ தினில்வார்த்துத்‌ 


தயவா யருந்த அம்மதுவுட்‌ 


பனிக்குங்‌ கருணை முகம்‌அளக 


பாரந்‌ தோன்றப்‌ பகைஇரவு 
பரந்த தெனமள்‌ ளரைநினைந்து 
பகற்போ தினுமள்‌ ளியர்க்காசை 


செனிக்கும்‌ பண்பை நகர்க்கரசே 


சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 


செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ 


செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 


அல்வைத்‌ திடுங்கூந்‌ தலம்பிடித்தெய்‌ 
வானைத்‌. திருவைப்‌ பரங்குன்றில்‌ 
அயிரா ணியும்விண்‌ ணவர்க்கிறையும்‌ 
அளிப்ப மணஞ்செய்‌ தருளினவன்‌ 


வல்வைத்‌ திடும்பூண்‌ முலைச்சிறுமி 


வள்ளிதனையுந்‌ தினைப்புனத்தில்‌ 


வரிவிற்‌ குறவன்‌ குறத்திதர 


மணந்தான்‌ என்று மொழிந்தேமோ 


கல்விச்‌ செருக்கால்‌ விளையாட்டுக்‌ 


களிப்புச்‌ செருக்கால்‌ சூர்தடிந்த 
கடிய செருக்கால்‌ சமண்பகையைக்‌ 
கடந்த செருக்கால்‌ இளஞ்செருக்கால்‌ 


செல்வச்‌ செருக்கான்‌ மனச்செருக்காற்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லுத்‌ தவழுந்‌, திருமலையிற்‌ 
74 செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 76 


காவிச்‌ சுனைநீர்‌ குடைந்தாடிக்‌ 
கரையி. லிருந்த தொழுத்தைமனங் 
கரையக்‌ கருதி உருவேற்றிக்‌ 
கன்னி மாறை யும்பரவி 
ஆவிப்‌ புலனின்‌ றுருகமகிழ்ந்‌ 
தாடிப்‌ பாடி அங்கைகொட்டி 
அருமைப்‌ புகழைப்‌ புகழ்ந்துபுகழ்ந்‌ 
தங்கம்‌ பிரதக்‌ கிணமாகத்‌ 
தூவிச்‌ சிகரச்‌ சினகரத்தைச்‌ 
சுற்றிப்‌ பரிந்து கந்தசஷ்டி 
சோம வாரங்்‌ கார்த்திகைநாள்‌ 
சுக்கிர வாரந்‌ தோறும்வந்து 


சேவித்‌ துனையே தெரிசிப்பேஞ்‌ 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ 
75 செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 77 


மருமா லிகைப்பூங்‌ குழல்மடவார்‌ 
வாவி குடைய அவர்துகிலை 
வாரிக்‌ குருந்தின்‌ மிசையேறி 
மடநாண்‌ விரகம்‌ தலைக்கொண்டு 


கருமா நாகஞ்‌ செந்நாகங்‌ 
கலந்த தெனஅவ்‌ வனிதையர்கள்‌ 
கையால்‌ நிதம்பத்‌ தலம்பொதிந்து 
கருத்துந்‌ துகிலு நின்றிரப்பப்‌ 
பெருமா யைகள்செய்‌ திடைச்சியர்கள்‌ 
பின்னே தொடர வேயிசைத்துப்‌ 
பேய்ப்பெண்‌ முலையுண்‌ டுயிர்வாங்கிப்‌ 
பெண்க ளிடத்திற்‌ குறும்புசெயுந்‌ 


1888 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ கவிராச பண்டாரத்தையா 1889 
மடமை மை வை அ அ பை ப ப பபப ப ப பப ப ப 4889 
திருமால்‌ மருகன்‌ அலவோநீ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 


செந்நெல்‌ வயற்பண்‌ பையம்பதியாய்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ செல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 78 
கந்தப்‌ பதுமச்‌ சரவணமும்‌ 


செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 


80 
9. சிறுபறைப்பருவம்‌ 
கந்த புரியும்‌ கந்தவெற்பும்‌ சங்குற்ற செங்கைதொட்‌ டழல்கரிய தாகவே 
கழுநீ ருதிக்குந்‌ திருத்தணியும்‌ சயமா முடித்து மேவுந்‌ 
காஞ்சி புரத்தின்‌ மாவடியும்‌ தவிராத கற்புடைய தையலர்கள்‌ பூண்முலைச்‌ 
கபி த யோக மேத ஸணந்து 
சொந்தப்‌ புரிஏ ரகத்துடனே 5 
சோலை மலையும்‌ பரங்குன்றும்‌ பொங்குற்ற பள்ளியுட்‌ சப்ரமஞ்‌ சத்தினிற்‌ 
துங்கத்‌ திருவா வினன்‌ குடியும்‌ பூவணையு மேது றந்து 
சோதித்‌ திருவேங்‌ கடமலையும்‌ பொதுமாதர்‌ சேரியில்‌ இராப்பகல்‌ நடந்தவர்கள்‌ 
சந்தப்‌ பொதியும்‌ . . போகம்வேட்‌ டிடும்வி டர்கள்போற்‌ 
யும்‌ குற்றாலத்‌ 
தலமும்‌ இலஞ்சித்‌ தமிழ்ப்பதியுந்‌ கொங்குற்ற வையும்‌ புளினமும்‌ இகழ்ந்துபைங்‌ 
தழைக்குங்‌ கதிர்கா மத்தடமுஞ்‌ கூழசல சந்‌ நெலைத்து கைத்து 
சயிலந்‌ தோறும்‌ வினையாடிச்‌ கோடுகொண் டிக்குக்‌ குலங்களையு முறித்திளங்‌ 
கொடிவள்ளை மைக்க றித்துச்‌ 
செந்திற்‌ பதியும்‌ புரந்தபிரான்‌ 
சிறியேஞ்‌ சிற்றில்‌. சிதையேலே செங்கட்‌ ட ழா வளநாட 
ல்லுத்‌ தவழுந்‌ திருமலையிற்‌ மூழக்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே 79 சை மறு மலை யருட்குமர வ 
பொன்னி ஸிறமாய்ச்‌ சிவந்துமுளை 
லட, po வள்ளிமலை தனில்‌ சி னிவல்‌ னர்‌ 
பெறப்பட டெழுந்து மரகதத்தின்‌ | எ மான்வத்‌ துலாவ மானை சகா 
பாலிவு பெறவே குருத்துவிட்டுப்‌ . த 
பூத நாதன்‌ படைபோல மாமுனிவன்‌ நயனத்தி னாற்புணர்ந்‌ திடஅதன்‌ 
வயிற்றிடைக்‌ கருப்ப மாகித்‌ 
னு மருங்கிற்‌ கிளை கிளைத்து துள்ளிஅயர்‌ வோடுவயி நீற்றுளைந்‌ தீன்றெயினர்‌ 
வள்ளற்‌ குணத்தோர்‌ செல்வமென 0 . . . 
. தாட்டகுழி இட்ட கலவுந்‌ 
வளர்ந்து தூணி வனப்பிதென ங்கச்‌ சிலைக்குறவர்‌ மரகதச்‌ சிலையெனரத்‌ 
வசியப்‌ பசிய பாம்பிதெனத்‌ னு ஓ ரகத்‌ த்‌ 
துன்னும்‌ பொதியாக்‌ கதிரீன்று 


த ணத விள்ளுமுவ கைக்கடல்‌ படிந்தவர்கள்‌ சிற்றூரில்‌ 
துட்ட ரெனவே செசம்மாந்ட விரைவினொடு கொண்டு வந்து 
சொல்லும்‌ அறிஞர்‌ போலருட்பால்‌ 
சுரந்து சுரந்து தலைவணங்குஞ்‌ 


தோகையைக்‌ கண்டெடுத்து 


வீறுடன்‌ வளர்த்துத்‌ தினைப்புனத்‌ தினில்வைத்த 
வேட்டுவ மடந்தை கையால்‌ 


1890 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


தெள்ளுதினை மாவுக்‌ கவாவுற்ற மோகனே 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 82 


பெண்கள்சங்‌ சுத்தினோ டிலவைநகர்‌ விட்டுப்‌ 
பெயர்ந்துதிரு மலையின்‌ மேவிப்‌ 
பிரசவேர்‌ கல்லிப்‌ பிடுங்கிவிளை யாடிஒரு 
பேதைமடி யில்து யிலவுந்‌ 


தண்புனற்‌ சுனையுண்டு பூவுண்டு நாளும்வட 
சாரலிடை வைகு மெனவே 
சண்முகப்‌ பிள்ளைநீ யருள்புனைந்‌ திடவுனைத்‌ 
தயவினொடு கண்டு போற்றிப்‌ 


பண்புபெற்‌ றிடுசுப்ர மணியனொடு விக்கிரம 
பாண்டியன்‌ செங்கை யாலும்‌ 

பங்கயக்‌ கண்ணனருள்‌ குஞ்சரி குறத்திஇரு 
பாவையர்கள்‌ பார்வை யாலுந்‌ 


திண்புயத்‌ தைந்துகட்‌ குவளைசூ டுங்குளக 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை யருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. ்‌ 83 


வனமுழங்‌ குங்கவிகள்‌ தாவவளர்‌ தெங்கின்மிசை 
மலிமுப்‌ புடைக்கனிகளும்‌ 
மாங்கனி பலாக்கனிகள்‌ சம்பீர மென்கனிகள்‌ 
மாறாமல்‌ வீழோசையும்‌ 


இனமுழங்‌ கும்பழைய சைவர்கள்‌ சிவாகமமும்‌ 
இன்னிசைத்‌ தேவாரமும்‌ 

எங்கணும்‌ பரவச முடன்பரவும்‌ அடியவர்‌ 
இயம்பும்‌ஆ கரசத்தமுங்‌ 


கனமுழங்‌ குங்கன முழக்கமும்‌ வடவருவி 
கல்லென ஓஒலிக்குமொலியுங்‌ 
கரகமுனி முதலினோர்‌ வேதபா ராயணக்‌ 
கம்பலையும்‌ உம்பர்முரசுந்‌ 


கவிராச பண்டாரத்தையா 1891 


தினமுழங்‌ குஞ்சித்திர சபைநடனன்‌ அருள்புதல்வ 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 84 


தண்டைகள்‌ சிலம்புகள்‌ சதங்கைகள்‌ பதங்களில்‌ 
சரிகலந்‌ திசைமுழங்கத்‌ 
தாமரைப்‌ பன்னிரு தடக்கையில்‌ வியப்பொடு 
தரித்தபொன்‌ வளைமுழங்கத்‌ 


தொண்டர்கள்‌ விருப்பொடு தெருட்பெறு திருப்புகழ்‌ 
துதித்திடு துதிமுழங்கச்‌ 
சுந்தரத்‌ திருவரையில்‌ அரைவடக்‌ கிண்கிணிச்‌ 
சோதிமணி தான்முழங்க 


அண்டருல கம்புவி அனந்தனுல கெவ்வுலகும்‌ 
அணிமணப்‌ பறைமுழங்க 
அறுசமயம்‌ அல்லாத பரசமய வாதிகள்‌ 
அகத்தொடு மிகுந்த அவுணர்‌ 


திண்திறன்‌ மனத்திற்‌ பெரும்பறை முழங்கநீ 
சிறுபறை முழக்கி யருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கி யருளே. 85 


பொருவரிய கயிலைமலை அண்ணல்கைச்‌ ஜலமும்‌ 
போராழி யுங்குலிசமும்‌ 
பொங்குந்‌ திருப்புகழ்ச்‌ சாணைதீட்டிக்கதிர்‌ 
பொலிந்திலகு கூர்மைபெறவே 


ஒருபெரிய வீரவேல்‌ சூரனுர முங்கிரியும்‌ 
ஊடுருவி ஓடிமீள 
ஒல்லையில்‌ எறிந்துபகை வென்றுசே வற்கொடி 
உயர்த்தசே வகமிருந்துந்‌ 


தருநிழலில்‌ அரசுபுரி அரசனருள்‌ குஞ்சரி 
தடங்கண்வேற்‌ கஞ்சியஞ்சித்‌ 
தையலவள்‌ குங்குமச்‌ சந்தனச்‌ சேறுடன்‌ 
தகரமிரு மதமொழுகிய 


1892 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


திருமுலைக ளென்னுமிரு மலையரண்‌ அடைந்தவன்‌ 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை அருட்குமர 
சிறுபறை முழுக்கியருளே. 86 


கத்துபுனல்‌ அருவிசொரி பொதியமலை யில்திகழ்‌ 
கடத்தினில்‌ இருந்தெழுகையாற் 
கடலகடு புகுதலான்‌ மலையையு முறித்துக்‌ 
கயற்புலம்‌ அழுத்திவிடலால்‌ 


அத்தர்திரி கூடத்தர்‌ திருமவுலி தீண்டிநின்‌ 
றபிடேக மாட்டுகையினால்‌ 
அன்புட னடுத்தவர்க்‌ கருள்புரிந்‌ திடுகையால்‌ 
அழியாத சாபமிடலால்‌ 


பத்திமிகும்‌ உத்தமத்‌ தவமுனிவர்‌ பாலிகல்‌ 
படைத்தகரை .மீறிவரலால்‌ 
பாரமா கிச்சிறிய நாமமுற லால்கலை 
படித்தகுறு முனியைமானுஞ்‌ 


சித்திர நதித்தலைவ முத்தமிழ்‌ முதற்புலவ 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 87 


உறுநாக மும்கமட மும்கனக மேருவுடன்‌ 
ஓரேழு திரைவாரியும்‌ 

உட்புறப்‌ போராழி யும்சக்ர வாளகிரி 
யும்திசை சுமந்தகளிறும்‌ 


இறுநாளில்‌ அவையவை படும்பாடு படஅமரர்‌ 
ஏங்கிக்‌ குதித்தாடவே 
இப்படி மிகுத்தபகி ரண்டமு நடுங்கஅசு 
ரேசன்மன முஞ்சலிப்ப 


நறுநான வார்குழற்‌ பதுமைமுதல்‌ அவுணர்குல 
நங்கையர்கள்‌ மங்கலப்பொன்‌ 
நாணற்‌ றுதிர்ந்துவிழ வேணுப்‌ பெருஞ்சிலையில்‌ 
நாண்வளை .தேற்றிவாங்கிச்‌ 


கவிராச பண்டாரத்தையா 1893 


சிறுநாண்‌ முழக்கிநிசி சரர்தள முழக்குநீ 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 88 


தையலர்கள்‌ ஊடியெழும்‌ ஊடறீர்ந்‌ திடஅவர்கள்‌ 
தாளையிளை கஞோர்கள்‌ வருடிச்‌ 
சந்திரதில கங்குழைத்‌ திந்துநுத லுக்கழகு 
தருதிலக மேபுனைந்து 


தொய்யில்‌எழு திக்கொங்கை மேலுத்த ரீபமுஞ்‌ 
சுடர்மணிக்‌ கலனும்வீக்கிச்‌ 
சுந்தரப்‌ பொன்மேனி யணிபணி திருத்திவேல்‌ 
துணைக்கஞ்‌ சனங்கள்‌ தீட்டி 


மையொழுகு குழன்முடித்‌ தவர்முடித்‌ திடவுமதில்‌ 
வண்டுமொய்த்‌ திடுதல்கண்டு 
வஞ்சியிடை முறியுமென அம்மலர்‌ கழித்தும்பர்‌ 
வனமலர்கள்‌ கொய்து சூட்டுஞ்‌ 


செய்யமணி மேடைதிகழ்‌ பண்பைநக ருக்கதிப 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை யருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 89 


மருவாத பாலையிற்‌ பொய்யா மொழிக்குமுன்‌ 
வந்தொரு செழுங்கவிதையு 
மாறான சூரன்முன்‌ தம்பிநீ தூதுபோய்‌ 
வாவென்‌ றியம்புமொழியுங் 


குருவாக வந்தருண கிரியைத்‌ திருப்புகழ்‌ 
கூறென முதற்சந்தமுங்‌ 
கும்பமுனி இருசெவி மனத்தொடு சரீரமுங்‌ 
குளிரமுத்‌ தமிழின்‌ இயல்பும்‌ 
அருவாய்‌ மிகுந்தபல வுருவாய்‌ நிறைந்தருளும்‌ 
அப்பனுக்‌ கொப்பிலாத 
ஆனந்த மதுரரசம்‌ ஒழுகுதே வாரமுடன்‌ 
அழியாத ஒருவாய்மையுந்‌ 


1894 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
ரு ட ழு முழுக்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


திருவாய்‌ மலர்ந்துரைசெய்‌ குமரகுரு நாதனே 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு திருமலை யருட்குமர 


சிறுபறை முழக்கியருளே. 90 


இசைக்குழலும்‌ வீணையுங்‌ கஞ்சமும்‌ பல்லியமும்‌ 
எல்லாம்‌ பயின்றுபாடி 
ஏறுதக ரானைபரி தேருகைத்‌ துங்கடல்கள்‌ 
ஏழையுந்‌ துளியாக்கியே 


வசைத்தொழி லரககர்கள்‌ துணுக்கென மலைத்தமரர்‌ 
வஞ்சகமி தென்றயிர்ப்ப 
வானவர்கள்‌ தானவர்கள்‌ செய்கையென்‌ றேமதி 
மருண்டுளம்‌ வெருண்டுசோர 


மிசைப்படு முடுக்கதிர்‌ களைத்தலை மயக்கிமக 
மேருவை முறித்துழக்கி 
விண்டுவிண்‌ டண்டங்‌ குலுங்கக்‌ குலுங்கநவ 
வீரர்கள்‌ இலக்கர்சூழத்‌ 
திசைக்கிரி யனைத்தையும்‌ உருட்டிவிளை யாடுநீ 
சிறுதே ருருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதே ருருட்டியருளே. 91 
புவியுலகு துயரகல அசுமேத யாகம்‌ 
புரிந்துபல வேள்வி ஆற்றிப்‌ 
புண்ணியமும்‌ வீரமுஞ்‌ செல்வமுங்‌ கல்வியும்‌ 
பொன்றாத ஆடவர்களால்‌ 


அவியுணவை அனுதினம்‌ விழைந்தும்பர்‌. வாய்வயி 
றனைத்துந்‌ தெவிட்ட ஓட்டி 
ஆனந்த மதுபெருகி மனதுருகி விழிசொருகி 
அசையாமன்‌ மேடைதோறுங் 
குவிஉபய முலையின்மிசை வீணைசேர்ந்‌ துச்சுருதி 
கூட்டிஎழு கரமுமூட்டிக்‌ 
கோதையர்‌ குயிற்குதலை மழலைமொழி அமுதினொடு 
கூடவா சிக்கும்‌ இசையாற்‌ 


கவிராச பண்டாரத்தையா 1895 


செவியுணவு மன்னவற்‌ குதவுபண்‌ பைக்கதிப 
சிறுதே ருருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதே ருருட்டியருளே. 92 


உகழும்‌ பரித்தொகை கரித்தொகைபல்‌ இரதமுடன்‌ 
ஒளிரும்வாள்‌ அவுணர்மாள 
உன்னுடைய போர்‌ஆழி சென்றறுப்‌ பச்சூரன்‌ 
ஒருவனே நின்றுநெஞ்சை 


அகழும்‌ பெருங்கவலை கொண்டதி சயித்துவிழி 
அழலுகுத்‌ தெயிறதுக்கி 
அப்படி அவன்படையும்‌ இப்படி முடிப்பனென 
அன்னவன்‌ முன்னியேவப்‌ 


புகழ்கொண்ட திறல்வீர வாகுவுடன்‌ நவவீரர்‌ 
பூதர்கள்‌ இலக்கர்தம்மைப்‌ 
புந்தியை மயக்கியொரு கொடியில்வா ரிக்கொண்டு 
போயண்ட கோளகையின்மேல்‌ 


திகழிந்திர ஞாலப்‌ பெருந்தேர்‌ பறித்தநீ 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 93 


உருத்தார வாரித்‌ திடுங்கொடிய நிசிசரர்‌ 
உமாபதி வலக்கண்‌எதிரும்‌ 
ஒருமருக னடவுகளி றொத்திருந்‌ தோடவே 
உம்பர்கோ மான்புரக்குந்‌ 


தருத்தாம நந்தனவ னஞ்செழித்‌ ததிலுறு 
சராசரம்‌ எலாந்தழைப்பச்‌ 
சாபநா ணும்பூணு மாபரண முந்திகழ்‌ 
சரக்கறை மிகத்தழைப்ப 


மருத்தா. மரைத்தவி சுடைப்பாக னுஞ்சிலை 
வளைத்தெய்தி டாதகணையும்‌ 
வாசியும்‌ பேசிய திருப்புகழ்‌ விருப்புடன்‌ 
வழுத்தித்‌ துதிக்கவந்த 


1896 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


திருத்தாதை ஏறும்‌ பெருந்தேரும்‌ வாழ்கவே 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 


94 
கனந்திகழ்‌ கிரிக்குலம்‌ இரண்டையும்‌ எறிந்துவெங்‌ 
காஞ்சனத்‌ தளிர்மாவையும்‌ 
கண்டதுண்‌ டப்பட முறித்திரு வகைப்புலவர்‌ 
காரகந்‌ தூள்படுத்தி 
இனந்தனை முடிந்தவன்‌ இவன்றனையும்‌ வெல்வதற்‌ 
கிதுசமயம்‌ என்றுமலைகள்‌ 
எல்லாந்‌ திரண்டுபய மாகிமா வடுவுடன்‌ 
இணங்கிஅம ராடுவனபோல்‌ 
வனந்தனை விருப்பொடு புரந்தருள்‌ குறத்திமான்‌ 
மதம்‌ஒழுகு வனமுலைகளும்‌ 
வள்ளைச்‌ செழுங்குழையில்‌ வாசக்‌ கருங்குழலில்‌ 
வாவிவிளை யாடுவிழியுந்‌ 
தினந்தின முரத்தொடு பொரக்குழையும்‌ விரகனே 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 95 


பெருகுகரு ணைக்கடல்‌ உவட்டெறிந்‌ தருளொழுகு 
பெரியபன்‌ னிருவிழிகளும்‌ 
பேரழகு பெறுநுதல்‌ களுந்திலத முந்தெருட்‌ 
பிரணவம்‌ சொலும்வாய்களும்‌ 


இருவனிதை யர்க்குமயல்‌ செயுமந்த காசமுடன்‌ 
இலகும்‌ஈ ராறுகுழையும்‌ 
ஏரிலகு நாசிகள்‌ கபோலங்கள்‌ அத்தனையுப 
எழில்சிறந்‌ தொளிததும்பி 
மூருகுகமழ்‌ சண்முகத்‌ தாமரைக ளேபின்னு 
முன்னும்விக சித்திடுதலால்‌ 
முத்தமிழ்ப்‌ புலவர்க்கும்‌ அடியர்க்கும்‌ அமரர்க்கு 
முனிவரொடு சூரனுக்குந்‌ 


கவிராச பண்டாரத்தையா 


திருமுதுகு தாராத தண்ணளிச்‌ சேவகன்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 


அரிக்கும்‌அய னுக்கும்வெரு வாதசூர்‌ வென்றதுகை 
அயிலோஅன்‌ னோர்கள்படையோ 
அப்பனுக்‌ கும்பொருள்‌ நிரப்பிய குருக்களென்‌ 
றாரணத்‌ தொகைபுகலுமே 


பரிக்குமயி லுக்குமொரு சேவற்‌ கொடிக்கும்‌இணை 
பகரஒரு பொருளும்‌இல்லை 
பதினா யிரங்கோடி மன்மதன்‌ அழகுநின்‌ 
பாததூ ளிக்குநிகரோ 


புரிக்குளுயர்‌ பொன்னுலகு நின்னுடைய பண்பா 
புரிக்குநிகர்‌ ஒப்பாகுமோ 
பூதரம்‌ எலாமிருந்‌ துஞ்சுனையி லோர்குவளை 
பூத்திரு மலைஓக்குமோ 


தெரிக்கில்‌உலக கத்துவமை இல்லாத தெய்வநீ 
சிறுதேர்‌ உருட்டியருளே 

சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே.. 


பாரோடு பதினாலு லோகத்தில்‌ உள்ளவெம்‌ 
பழியோடு பாவம்‌ஓடப்‌ 
பஞ்சம்‌ஓ டக்கொடுமை யஞ்சிஓ டத்தமிழ்ப்‌ 


பாவலர்கள்‌ வறுமை ஓடச்‌ 


சூர்ஓட அவுணர்கள்‌ பயந்தோட வானவர்கள்‌ 
துன்பங்‌ கலங்கியோடச்‌ 
சொல்லோடு பழகாத புலவரோ டப்பழைய 
தொண்டர்மன மாயைஓட 


வாரோடு கொங்கைமட வாரோடு மிளைஞர்தம்‌ 
மனையோடு மேவிவாழ 
வந்துதெரி சித்துளோர்‌ பிணிஓட அங்கவர்‌ 
மனத்துயர்‌ அனைத்தும்‌ ஓடத்‌ 


1897 


96 


97 


1898 திருமலை முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ கவிராச பண்டாரத்தையா 1899 


தாழ்குழைமுந்‌ நான்கினொடு பவளவா யாறுடன்‌ 


தேரோடி வரும்வீதி திகழ்பண்பை வாழவே 
றடமகுட மினிதுவாழ்க. 


சிறுதேர்‌ உருட்டியருளே 


சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ திங்கண்மும்‌ மாரிபொழி யச்சேவல்‌ வாழ்கநீ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 98 சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
பொன்மெளலி யும்கருணை பொழிவதன மும்திருப்‌ சிறுதேர்‌ உருட்டியருளே. 100 


புருவமும்‌ நெற்றியழகும்‌ 
புண்டரிக நயன அரு ளும்குழைக ளும்தமிழ்ப்‌ 
புத்தமுத மொய்த்தவாயும்‌ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ முற்றிற்று 


வின்மலிந்‌ திலகுகூ ரியதுண்ட மும்கவின்‌ 
விளங்கியக போலங்களும்‌ 
வெண்தரள மாலையணி கண்டமுந்‌ திண்புயமும்‌ 
வேலுமுள ரிக்கைகளும்‌ 


பன்மணியு நூலுமணி மார்பமுந்‌ தோயாத 
பட்டையும்‌ மிக்கதண்டைப்‌ 

பாதமுந்‌ தோகைமயி லும்சிந்தை யுள்ளே 
பதித்துத்‌ துடிக்கும்‌அடியார்‌ 


சென்மஇருள்‌ முழுதும்விடி யக்கூவு சேவலாய்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு திருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே 99 


மங்கல மடப்பிடி குறக்கொடி இடத்தினும்‌ 
வலத்தினும்‌ இருந்துவாழ்க 
மாமயிலும்‌ வாழ்கஅதன்‌ மேலிலகு நூபுரம்‌ 
வனைந்தசே வடியும்வாழ்க 


பொங்கொளி தயங்குதிரு ஆபரண முந்நூல்‌ 
புனைந்திடுபொன்‌ மார்பும்வாழ்க 
போர்வேலும்‌ ஈராறு செங்கையும்‌ பன்னிரு 
புயங்கள்சுந்‌ தரமும்‌ வாழ்க 


தங்குகரு ணைக்கண்கள்‌ ஆறிரண்‌ டுந்திருச்‌ 
சண்முகத்‌ தருளும்வாழ்க 


